கட்டாம ப்பி 


எட்டாம்‌ உலகத்‌ தமழ்‌ மாநாடு 
சடசட 122163) 





சிலப்பதிகாரத்தில்‌ காணப்படும்‌ 
இசைப்பாடல்கள்‌ 


முனைவர்‌ இ. அங்கயற்கண்ணி, எம்‌.ஏ.,பிஎச்‌.டி., 
முதுநிலை விரிவுரையாளர்‌, 
இசைத்துறை. 





தயிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
தஞ்சாவூர்‌ 


1583: 81.-7090-227-4 


எட்டாம்‌ உலகக்‌ தமிழ்‌ மாநாடு 
பதிப்புச்‌ ஈழல்‌ நீதி வெளியீடு எண்‌: 22 ்‌்‌ 





தமிழ்ப்‌ பல்கலைக்கழக வெளியீடு 179 


திருவள்ளுவர்‌ ஆண்டு 2025, கார்த்திகை திசம்பர்‌ 1994 


நூல்‌  சிலப்பதிகாரத்தில்‌ காணப்படும்‌ 


இஸசப்பாடல்கள்‌ 


ஆசிரியர்‌ : முனைவர்‌ இ. அங்கயற்கண்ணி 


பதிப்பு ; முதற்பதிப்பு 1994 
விலை : %$0-00 
அச்சு : அழகு அச்சகம்‌, 


அய்யங்கடைத்தெரு, தஞ்சாவூர்‌, 


முனைவர்‌ ஒளவை நடராசன்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ 


துணைவேந்தர்‌ தஞ்சாவூர்‌ 


முகவுநை 


சங்கம்‌ என்ற சொல்‌ முன்னாளில்‌ வழக்கில்‌ இல்லை. மன்றம்‌ 
என்பது அப்பொருளில்‌ வழங்கியது, அகன்ற இலந்தை மரத்தின்‌ 
நிழலில்‌ - மன்றத்தில்‌ புலவர்களும்‌ பாணர்களும்‌ குழீஇயிருந்து 
தமிழ்‌ நலம்‌ பேசி உவந்ததைக்‌ கேட்டு மகிழ்ந்து சோழன்‌ 
குளமுற்றத்துத்‌ துஞ்சிய கிள்ளிவளவன்‌ பாணர்க்கும்‌ புலவர்க்கும்‌ 
அழியாப்‌ பெருஞ்செல்வம்‌ வழங்கினான்‌ என்பர்‌. இரத்திநீடிய 
அகன்றலை மன்றத்துக்‌ கரப்பில்‌ உள்ளமொடு வேண்டுமொழி 
பயிற்றி, அமலைக்‌ கொழுஞ்சோறு ஆர்ந்த பாணர்க்கு அகாலச்‌ 
செல்வம்‌ முழுவதும்‌ செய்தோன்‌, எங்கோன்‌ வளவன்‌ வாழ்க ! 
நின்பீடு கெழு நோன்றாள்‌ பாடேனாயின்‌ பல்கதிர்ச்‌ செல்வன்‌ 
படுவது அறியேன்‌ £” என ஆலத்தூர்‌ கிழார்‌ பாடும்‌ பாடற்‌ 
பொருளில்‌ சோழர்‌ பேரூரில்‌ புலவர்‌ கூடல்‌ மிளிர்ந்த்தெனெ அறிஞர்‌ 
கருதுவர்‌. அம்‌ மரபை ஒட்டியே பல்லாண்டுகள்‌ கழிந்து, தண்ணார்‌ 
தமிழ்‌ வளர்க்கும்‌ தஞ்சை மாநகரில்‌ அருட்டுறைக்குப்‌ பெரிய 
கோயிற்‌ போலவே தமிழ்‌ நலம்பேணும்‌ அரிய கோயிலாகத்‌ தமிழ்ப்‌ 
பல்கலைக்கழகம்‌ திகழ்கிறது. 


3981-ஆம்‌ ஆண்டு மாமதுரையில்‌ நிகழ்ந்த ஐந்தாம்‌ உலகத்‌ 
தமிழ்‌ மாநாட்டின்‌ அறிவுப்‌ பயனாகத்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ 
தஞ்சையில்‌ தோற்றம்‌ பெற்றது. கடந்த பதின்மூன்று ஆண்டுகளில்‌ 


இப்பல்கலைலைக்கழகம்‌ உயராய்வு நிறுவனமாக ஓங்கி 
வளர்ந்துள்ளது. உலகிலுள்ள எழுபதுக்கும்‌ மேற்பட்ட நாடுகளில்‌ 
தமிழ்‌ பேசும்‌ மக்கள்‌ பரவியுல்ளனர்‌. உலகெங்கும்‌ வாழும்‌ தமிழ்‌ 
மக்களின்‌ கனவுகளை நனவாக்கும்‌ முயற்சியில்‌ இப்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌ தமிழ்ப்‌ பண்பாட்டுக்‌ கலையரங்கமாக மிளிரவேண்டும்‌ 
என்பதும்‌ நமது நோக்கமாகும்‌. எட்டாம்‌ உலகத்‌ தமிழ்‌ மாநாடு 
தஞ்சையில்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்கழக வாகை வளாகத்தில்‌ 
1995 சனவரி 1 முதல்‌ 5-ஆம்‌ நாள்‌ வரை நடை.பெறுகிறது. 
இவ்வரிய நிகழ்ச்சியை நினைவுகூரும்‌ வகையில்‌ தமிழக அரசு 
இப்பல்கலைக்கழகத்திற்குப்‌ பத்து இலட்ச நிதி வழங்கி பதிப்புச்‌ 
சுழல்‌ நிதியை அமைத்தது. சுழல்‌ நிதியின்‌ பதிப்பாக இந்நூல்‌ 
இன்று தொடங்கும்‌ உலகத்‌ தமிழ்‌ மாநாட்டின்போது வெளியிடப்‌ 
பெறுகிறது. பல்லாண்டுகளாக அச்சேறாமலிருந்த இந்நூல்‌ 
தமிழுலகின்‌ கையில்‌ இப்போது கிடைப்பது நமது பேறாகும்‌, 


துறைதோறும்‌ தமிழின்‌ சிறப்பையும்‌ வளத்தையும்‌ உலகுக்கு 
ஆய்வு நூல்களாகப்‌ படைத்து வழங்குவது பல்கலைக்கழகத்தின்‌ 
கடமையாகும்‌. பல்கலைக்கழக அறிஞராகிய நூலாசிரியரைப்‌ 
பாராட்டி மகிழ்கிறேன்‌. ஏட்டளவில்‌ இருந்த பணுவல்களின்‌ அச்சு 
வடிவைக்காணும்‌ கற்றோர்‌ போற்றவும்‌ ஊக்கமளிக்கவும்‌ 
வேண்டுகிறோம்‌. 


ஒளவை நடராசன்‌ 


ஏிபாருளடக்கம்‌ 


௨ ட தெவ்‌ 


முன்னுரை 


சிலப்பதிகார இசை பற்றிய 


ஆய்வுச்‌ செய்திகள்‌ 


பண்டைய இசைத்தமிழ்‌ 


இலக்கணமும்‌, இசைப்பாடல்களும்‌ 


சிலப்பதிகாரத்தில்‌ காணப்படும்‌ 


இசைப்‌ பாடல்கள்‌ 


பாடல்களின்‌ இயலிசை அமைப்பு 


சுரதாளக்‌ குறிப்புக்களுடன்‌ 


சிலப்பதிகாரப்‌ பாடல்கள்‌ 


ஆய்வு முடிவுகள்‌ 


பிற்சேர்க்கை 


சிலப்பதிகார பாடற்‌ பட்டியல்‌ 


துணை நூற்‌ பட்டியல்‌ 


பக்க எண்‌ 


16 


406 


67 


126 


184 
192 


ஆசிரியர்‌ உரை 





* சிலப்பதிகாரத்தில்‌ காணப்படும்‌ இசைப்பாடல்கள்‌ ” 
என்ற இவ்‌ ஆய்வு நூல்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழக இசைத்‌ 
துறையில்‌ 1986 - 88ஆம்‌ ஆண்டில்‌ நிறைவு செய்து 
அளிக்கப்பட்டதாகும்‌. இஃது எட்டாம்‌ உலகத்‌ தமிழ்‌ மாநாடு 
தஞ்சையில்‌ நடைபெறவிருக்கும்‌ இவ்வேளையில்‌ வெளி 
வருவது குறித்து பெருமிதமடைகிறேன்‌ . 


இந்நூலுக்கு அணிந்துரை வழங்கி சிறப்பித்த தமிழ்ப்‌ 
பல்கலைக்‌ கழகத்‌ துணைவேந்தர்‌ டாக்டர்‌ அவ்வை 
து. நடராசன்‌ அவர்களுக்கு என்‌ நன்றி உரியது. 


இத்‌ தலைப்பில்‌ ஆய்வு செய்ய அனுமதி வழங்கிய 
தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகத்தின்‌ முன்னாள்‌ துணைவேந்தர்‌ 
டாக்டர்‌ ௪, அகத்தியலிங்கம்‌ அவர்களுக்கும்‌, முன்னாள்‌ 
இசைத்துறைத்‌ தலைவர்‌ பேராசிரியர்‌ து.ஆ. தனபாண்டியன்‌ 
அவர்களுக்கும்‌ என்‌ நன்றி உரியது 

இந்நூல்‌ உருவாக்கத்திற்குப்‌ பல்வேறு வகைகளில்‌ 
உதவி புரிந்த தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழக பதிவாளர்‌ (பெ) 
டாக்டர்‌ அரங்கன்‌ அவர்களுக்கும்‌, இசைத்துறைத்‌ தலைவர்‌ 
டாக்டர்‌ ஞானாம்பிகை தேவி குலேந்திரன்‌ அவர்களுக்கும்‌, 
பதிப்புத்துறை இயக்குநர்‌ (பொ) திரு, இரா சுப்பராயலு 
அவர்களுக்கும்‌, பதிப்புத்துறையைச்சேர்‌ ந்த' திரு. பொன்‌. 
கோதண்டராமன்‌ அவர்களுக்கும்‌, தஞ்சாவூர்‌ அழகு அச்சக 
உரிமையாளர்‌ திரு. வ. வள்ளியப்பன்‌ அவர்களுக்கும்‌ மற்றும்‌ 
அச்சக ஊழியர்களுக்கும்‌ என்‌ நன்றி உரியது. 


இடம்‌ : தஞ்சாவூர்‌ 
நாள்‌ : 14-12-0904 


-இ, அங்கயற்கண்ணி 


மூன்னுரை 


அணைத்துக்‌ கலைகளுக்கும்‌ உயிர்‌ நிலையாக விளங்குவன இலக்கி 
பங்களேயாம்‌. இலக்கியம்‌ தோன்றியதும்‌, அதன்‌ பல்வேறு கூறுகளை 
துணுகி ஆராய்ந்து விளக்கும்‌ இலக்கணங்கள்‌ வரையறுக்கப்‌ பட்டு வீடு 
கின்றன. இலக்கியத்தின்‌ அமைப்பு, அடிப்படைத்‌ தத்துவங்கள்‌ 
. போன்ற ஆழமான உட்கூறுகளைப்‌  பகுத்தறித்தும்‌, இலக்கியங்களின்‌ 
கவர்ச்சிக்கு உறுதுணையாமிருக்கும்‌ பல்வேறு அம்சங்களைப்‌ பல கோணங்்‌ 
களில்‌ ஆராய்ந்தும்‌ அதற்கு இலக்கணம்‌ ஒன்று அ.நிஞர்களால்‌ 
லகுக்கப்படுகிறது. 


இலக்கியப்‌ படைப்புகள்‌, அதற்கேற்ற இலக்கண நூல்கள்‌ இவை 
-யிரண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்பாகவும்‌, பிரிக்கமுடியாதன வாக 
வும்‌ இணங்கிப்பண்டை தாளிலிருத்தூ செயல்பட்டு வழ்திருக்கின்றன. 
இலக்கியங்கள்‌ எழுத்தில்‌ வடிக்கப்படாமல்‌ வாய்மொழியாகவும்‌, செவி 
வதியாகவும்‌ உ.ருவம்‌ பெற்றிருப்பின்‌ காலப்‌ போக்கில்‌ மறைத்துவிடக்‌ 
கூடும்‌. அப்பொழுது இலக்கணக்‌ குறிப்புகள்‌ அதனைப்‌ பற்றிப்‌ பிற்‌ 
காலத்தில்‌ அறிய முற்படும்‌ பொழுது ஓரளவு துணை திற்கும்‌. இவ்வ 
மில்‌ இலக்கண நூல்களின்‌ பெருமையை அளவீட முடியாது, 


சங்க கலத்தில்‌ முத்தமிழுன்‌ ஒன்றான இசைத்தமிழ்‌ இலக்கண 
நூல்கள்‌ பல இருந்தன. இதனைச்‌ சிலப்பதிகாரத்தின்‌ உரையாசிரியரான 
அடியார்க்குநல்லார்‌ தம்‌ உரைப்பாயிரத்தில்‌ பெருநாரை, பெருங்குருகு, 
பஞ்ச பாரதீயம்‌ முதலிய நூல்களும்‌, பரதம்‌, அகத்தியம்‌ முதலாகவுள்ள 
நாடகத்தமிழ்‌ நூல்களும்‌ இறந்தொழிந்தன எனவும்‌. குறிப்பிட்டுள்ளமை 
கொண்டு அறியலாம்‌. மேலும்‌; சிகண்டியார்‌ இயற்றிய இசை நுணுக்கம்‌, 
யாமளேந்திரரின்‌ இந்திர காளியம்‌, அதிவனாசின்‌ பஞ்சமரயு, 
ஆதிவாயிலாரின்‌ பரதசேனாபதியம்‌, பாண்டியன்‌ மதிவாணனாசின்‌ 
மதிவாணர்‌ நாடகத்‌ தமிழ்‌ நூல்‌ ஆய ஐந்து நூல்களும்‌ தம்‌ காலத்தில்‌ 
லழக்கிலிருத்தன என்பர்‌. இவ்வைந்தும்‌ சிலப்பதிகாரத்தில்‌ அமைந்துள்ள 
இசை நாடக நுட்பங்களை விளக்குவதற்கு முழுதும்‌ துணை செய்வன்‌ அல்ல 
எனினும்‌ இவற்றை ஓரளவு துணையாகக்‌ கெண்டு தமது உரை 
. அமைந்துள்ளது எனவும்கூறியுள்ளார்‌. 


2 


அடியார்க்கு நல்லார்‌ காலத்தில்‌ வழக்கிலிருந்த நூல்களுள்‌- 
அறிவனார்‌ இயற்றிய '”பஞ்சமரபு”* என்னும்‌ நூல்‌ தற்போது பதிப்பில்‌ 
உள்ளது. இந்நூலின்‌ இசைமரபின்‌ உட்பிரிவான நிறுத்த மரபு, வகை 
யொழிபு மரபு ஆகிய பகுதிகளில்‌, இசையிலக்கியமான இசைப்‌ பாடல்‌ 


“களின்‌ வகைபாடு, அமைப்பு, முதலான இலக்கணச்செய்திகள்‌ நிறைந்தூ 
காணப்படுகின்றன . 


மேற்கூறிய நூல்களிற்‌ காணப்படும்‌ இலக்கணங்களுக்கெல்லாம்‌ 
ஆதார இலக்கியங்களாகத்‌ திகழ்பவை பரிபாடல்‌, கலித்தொகை ஆகிய 
சங்க கால இலக்கியங்களில்‌ காணப்படும்‌ இசைப்‌ பாடல்களே ஆகும்‌. 
இவ்வரிசையில்‌ சிலப்பதிகாரம்‌ முதலான இலக்கியங்களும்‌ பக்தி 
இலக்கியங்களான தேவாரம்‌, திவ்வியப்பிரபந்தம்‌, திருப்புகழ்ப்‌ 
பாடல்களும்‌ அடங்கும்‌. 


இவற்றுள்‌ தேவாரம்‌ முதலான பக்தி இலக்கியங்களும்‌, பிற்காலத்‌ 
தெழுந்த கீர்த்தனை, பதம்‌, ஜாவளி, தில்லானா முதலிய இசை உருப்‌ 
படிகளும்‌ முறையான இசை அமைப்புக்‌ கொண்டு, தற்போது நடைமுறை 
வழக்கில்‌ எல்லோராலும்‌ பாடப்பட்டு வருகின்றன. ஆனால்‌ இப்பாடல்‌ 
வகைகளுக்கு முன்னோடியாகத்‌ திகழும்‌ சங்கப்‌ பாடல்கள்‌ காப்பிய, பக்தி 
இலக்கியப்‌ பாடல்கள்‌ நடைமுறை வழக்கில்‌ பாடப்‌ பெறுவதில்லை 


தமிழ்‌ இலக்கியத்தில்‌ “இசைப்‌ பாடல்கள்‌”? என்னும்‌ தகுதியைப்‌ 
பெறுவனவற்றுள்‌ சிலப்பதிகாரப்‌ பாடல்கள்‌ முக்கிய இடம்‌ வகிக்கின்றன. 
இருப்பினும்‌ செயல்முறை வழக்கில்‌ இப்பாடல்கள்‌ அதிகமாகப்‌ பாடப்‌ 
படுவதில்லை. இசைமியல்‌ நோக்கோடு இப்பாடல்களை ஆய்வு செய்யும்‌ 
போது இவை தற்கால வழக்கிலுள்ள கீர்த்தனை, பதம்‌ முதலான இசை 


உருப்படிகளுக்கு முன்னோடியாகத்‌ திகழ்ந்துள்ளன என்ற உண்மை 
தெளிவாகிறது. 


இவ்வடிப்படைக்‌ கருத்தினை மனத்திற்கொண்டு சிலப்பதிகாரத்தில்‌ மங்கல 
வாழ்த்து,மனையறம்‌ படுத்த காதை, கானல்வரி, வேட்டுவவரி, ஆய்ச்சியர்‌ 
குரவை, குன்றக்குரவை, வாழ்த்துக்காதை முதலான பகுதிகளிலிருந்தூ 
சில பாடல்களைத்‌ தேர்ந்தெடுத்து, அப்பாடல்களை வகைப்படுத்தி 
அவற்றின்‌ இயலிசைக்‌ கூறுகளை ஆராயும்‌ முயற்சி இவண்மேற்கொள்ளப்‌ 
பட்டுள்ளது. மேலும்‌ இவற்றைத்‌ தற்கால இசை உருப்படிகளோடு 
ஒப்பிட்டு, அவற்றுள்‌ சிலவற்றிற்குப்‌ பொருத்தமான இராக தாளங்களில்‌ 
இசை அமைப்பதும்‌, அவ்விசையைச்‌ சுரதாளக்‌ குறியீடுகளோடு வெளிக்‌ 
கொணர்வதும்‌) ஆகிய முயற்சிகளை இவ்‌ ஆய்வு மேற்‌ கொண்டுள்ளது. 


3 


இவ்வாய்வு சிலப்பதிகாரத்தை முதன்மையாகக்‌ கொண்டு அமைய 
மாறு விளங்குகிறது. சிலப்மதிகாரத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 
அறுபத்து மூன்று பாடல்கள்‌ இந்த ஆய்வுக்குரிய மூலங்களாகக்‌ கொள்ளப்‌ 
படுகின்றன. இவை ௨. வே. சாமிநாதய்யரின்‌ சிலப்பதிகாரப்பதிப்பு 
நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன.. 


சிலப்பதிகாரத்தில்‌ இசை பற்றிய ஆய்வில்‌, இசைஇலக்கணம்‌ தொடர்‌ 
-பான ஆய்வுகளே இதுவரையில்‌ நடைபெற்றுள்ளன. இசையிலக்கியமான 
இசைப்பாடல்களைப்‌ பற்றிய முழுமையான ஆய்வு செயல்முறை நோக்கில்‌ 
இதுவரையில்‌ மேற்கொள்ளப்படவில்லை. இவ்வகையில்‌ தற்போது 
எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ள இவ்வாய்வு சிறப்பிடம்‌ பெறுகிறது. இந்த 
ஆய்வு இசைத்துறையில்‌ மேற்கொள்ளப்பட்டிருப்பதால்‌, பாடல்கள்‌ 
இசையுடன்‌ எவ்வாறு பொருந்துகின்றன என்பதற்கு மட்டுமே சிறப்பிடம்‌ 
வழங்கப்பட்டு, பாடல்களின்‌ விரிவான பொருள்‌ விளக்கங்கள்‌, கதை 
நிகழ்வுகள்‌ முதலான கூறுகள்‌ விடப்பட்டுள்ளன. 


சிலப்பதிகாரத்தில்‌ கானல்வரி, வேட்டுவவரி, ஆய்ச்சியர்‌ குரவை, 
குன்றகுரவை, வாழ்த்துக்காதை முதலான பகுதிகளில்‌ காணப்படும்‌ 
இசைப்‌ பாடல்கள்‌ முறையே தமிழகத்தின்‌ நெய்தல்‌, மாலை, முல்லை, 
குறிஞ்சி, மருதம்‌ ஆகிய ஜவகை நிலப்பகுதி மக்களின்‌ இசை முறையோடு 
தொடர்புடையதாகத்தெரிகிறது. இப்பாடல்களே பிற்காலத்தில்‌ 109 
பண்களின்‌ ஐந்திணை வகைப்பாட்டிற்கு இலக்கிய ஆதாரங்களாக இருந்‌ 
திருக்க இடமுண்டு, எனவே சிலப்பதிகாரப்‌ பாடல்கள்‌ தொன்மையான 
இசை மரபை, தேவார காலத்தின்‌ முற்பட்ட இசைமரபை நமக்கு 
உணர்த்துகின்றன என்பது தெளிவு, ஆனால்‌ சிலப்பதிகாரப்பாடல்‌ 
களின்‌ மூல இசை வடிவங்களோ அல்லது மரபு வழியிலான இசை 
அமைப்புகளோ தற்போது கிடைக்க வாய்ப்பில்லை. ஆதலால்‌ இப்பாடல்கள்‌ 
இசைசக்‌ கலைஞர்களின்‌ கற்பனைக்கேற்றவாறு இசை அமைக்கப்‌ 
படுகின்றன. செயல்முறை நோக்கிலான இந்த ஆய்விலும்‌ பாடல்களின்‌ 
இசையமைப்புக்கள்‌ பண்டைய மண்முறையில்‌ மட்டுமே அடங்கினால்‌ 
ஆய்வின்‌ பரப்பு குறையும்‌ எனக்கருதியம்‌ பாடல்களின்‌ சுவை கருதியும்‌ 
நடைமுறை வழக்கிலுள்ள சில இராகங்களும்‌, சில நாட்டுப்புற இசை 
மமெட்டுக்களும்‌ இதில்‌ சேர்க்கப்பட்டுள்ளன. தற்போது வழக்கிலுள்ள 
4 பண்களில்‌ 17 பண்களில்‌ பாடல்கள்‌ இசை அமைக்கப்பட்டுள்ளன., 


4 


சிலப்பதிகாரப்‌ பாடல்களுக்கு இசை அமைத்தல்‌ குறித்துப்‌ பின்வரும்‌ 
மூன்று அணுகுமுறைகள்‌ மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவை. 


(ப) ஏற்கனவே இசைக்கலைஞர்களால்‌ இசையமைக்கப்பட்டு, சுரதாள 
சூறி.பீடுகளுடன்‌ நூல்கள்‌ அல்லது கட்டுரைகளில்‌ வெளிவந்துள்ள 
பாடல்களை ஆராய்தல்‌, 


(ஐ புகழ்‌ பெற்ற, மறைந்த இசைக்‌ கலைஞர்களால்‌ இசை அமைக்கப்‌ 
பட்டு, சுரதாளக்‌ குறியீடுகளுடன்‌ வெளிவராமல்‌ ஒலிப்பதிவு 
நாடாக்களில்வெளிவந்துள்ள பாடல்களை ஆராய்தல்‌ 


(3) பாடல்களின்‌ அமைப்புக்களுக்குத்‌ தகுந்தவாறு புதிதாக இசைய 
மைத்து அப்பாடல்களைச்‌ ௬ரதாளக்‌ ரசுறிபீடுகளுடன்‌ வெளிக்‌ 
கொணர்தல்‌ என்பனவாம்‌. 


இவ்வகையில்‌ டாக்டர்‌ எஸ்‌. சீதா, டாக்டர்‌ எஸ்‌. இராமநாதன்‌, 
குடந்தை ப. சகந்தரேசனார்‌ ஆகிய இசை ஆய்வாளர்களின்‌ இசை 
அமைப்புக்களும்‌, திருமதி எம்‌. எஸ்‌. சுப்புலட்சுமி, எம்‌. எம்‌. தண்டபாணி 
தேசிகர்‌ போன்ற இசைக்கலைஞர்களின்‌ இசையமைப்புக்களும்‌ பரிசீலனை 
செய்யப்பட்டுள்ளன. இந்த இசை அமைப்புக்களில்‌ சிற்சில மாற்றங்கள்‌ 
செய்தும்‌, இதன்‌ அடிப்படையில்‌ பண்டைய பண்‌ முறையில்‌ பாடல்‌ 
களுக்குப்‌ புதிதாக இசையமைதீதும்‌ சுரதாளக்‌ குறியீடுகளுடன்‌ 81 
பாடல்கள்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. கானடா, சகானா, கமாசு போன்ற 
குடைமூறை வழக்கிலுள்ள சில இராகங்களும்‌, சில தாம்டுப்புற இசை 
மெட்டுக்களும்‌ இதில்‌ சேர்க்கப்பட்டுள்ளன. 


ஆய்வின்‌ முதல்‌ இயல்‌ **சிலப்பதிகார இசை பற்றிய ஆய்வுச்‌ 
செய்திகள்‌” என்னும்‌ தலைப்பிலமைத்துள்ளது. இதில்‌ சிலப்பதிகாரஇசை 
இலக்கணம்‌ பற்றி இதுவரையில்‌ நடைபெற்றுள்ள ஆய்வுகளும்‌, சிலப்பதி 


காரப்‌ பரடல்கள்‌ பற்றி இதுவரைமில்‌ நடைபெற்றுள்ள ஆவ்வுகளும்‌ 
ஆராயப்பட்டுள்ளன. 


இரண்டாம்‌ இயல்‌, “பண்டைய இசைத்‌ தமிழ்‌ இலக்கணத்தில்‌ 
இசைப்‌ பாடல்கள்‌” என்னும்‌ தலைப்பில்‌ அமைந்துள்ளது. இதில்‌ தொல்‌ 
காப்பியம்‌, பரிபாடல்‌, நிகண்டு நூல்களில்‌ காணப்படும்‌ இசைப்‌ பாடல்‌ 
களின்‌ இலக்கணம்‌, உரையரசிரியர்கள்‌ தரும்‌ பாடல்‌ இலக்கணம்‌, பஞ்ச 
மரபில்‌ கூறப்பட்டுள்ள இசைப்‌ பாடல்களின்‌ இலக்கணம்‌ அவ்வை 
ஆராயப்பட்டுள்ளன. 


மூன்றாம்‌ இயல்‌ -சிலப்பதிகாரத்தில்‌ காணப்படும்‌ இசைப்‌ 
பாடல்கள்‌? என்னும்‌ தலைப்பிலானது. இதில்‌ சிலப்பதிகாரத்தில்‌ 
எந்தெந்தப்‌ பகுதிகளில்‌ இசைப்பதற்கேற்ற பாடல்கள்‌ காணப்படுகின்றன 
என்பதும்‌, இப்பாடல்களை எவ்வாறு பல்வேறு வகைகளில்‌ வகைப்படுத்‌ 
-தலாம்‌ என்பதும்‌ ஆராயப்பட்டுள்ளன. இவ்வகையில்‌ இப்பகுதியில்‌ 68 
பாடல்கள்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இவை 103 பண்களோடு 
்‌ தொடர்புபடுத்தி வகைப்படுத்தப்பட்டுள்ளன . 


நான்காம்‌ இயல்‌ பாடல்களின்‌ இயல்‌ இசையமைப்புத்‌ தொடர்‌ 
பரனது. சிலப்பதிகாரப்‌ பாடல்களுக்கு இசையமைக்கும்போது, பாடல்‌ 
-களின்‌ அமைப்பில்‌ ஏற்படும்‌ மாற்றங்களும்‌இப்பாடல்களின்‌ இசையமைப்‌ 
-புக்கேற்ற வழி முறைகளும்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. தேர்ந்தெடுக்கப்‌ 
-பட்ட பாடல்களின்‌ சந்த அமைப்பு, சீர்‌ அமைப்பு அவை உணர்த்தும்‌ 
தாளங்கள்‌ முதலான செய்திகளும்‌ இதில்‌ அடங்கியுள்ளன. 


ஐந்தாம்‌ இயலில்‌, இசையமைக்கப்பட்ட சிலப்பதிகாரப்‌ பாடல்களில்‌ 
முப்பத்தியோரு பாடல்கள்‌ சுரதாளக்‌ குறிப்புக்களுடன்‌ கொடுக்கப்‌ 
பட்டுள்ளன. 


ஆறாம்‌ இயல்‌ ஆய்வு முடிவுகளைத்‌ தொகுத்து உரைக்கும்‌ வகையில்‌ 
அமைந்துள்ளது. 


பிற்சேர்க்கையில்‌ இந்த ஆய்வில்‌ பயன்படுத்தியுள்ள துணை நூல்களும்‌ 
கட்டுரைகளின்‌ பட்டியலும்‌, சிலப்பதிகாரப்‌ பாடற்‌ பட்டியலும்‌ இடம்‌ 
பெற்றுள்ளன. ்‌ 


தென்னிந்திய இசை அரங்குகளில்‌ தமிழ்‌ மொழியிலமைந்த பாடல்கள்‌ 
சிறுபான்மையாகவே கேட்கப்படுகின்றன. இக்குறையை நிறை செய்யும்‌ 
வகையில்‌ சிலப்பதிகாரம்‌ போன்ற இலக்கியத்‌ தரம்‌ வாய்ந்த தமிழ்ப்‌ 
பாடல்களை இசை நாட்டிய அரங்குகளில்‌ ஒலிக்கச்‌ செய்வதற்கும்‌, பள்ளி 
கல்லூரிகளில்‌ குழுவினராகச்‌ சேர்ந்திசைக்கவும்‌ இந்த ஆய்வு உரியதொரு 
சோதனை முயற்சியாக அமையக்கூடும்‌. மேலும்‌ இன்றைய நிலையில்‌: 
இசைத்துறைக்‌ கல்வியறிவில்தமிழிசைப்பாடல்கனின்‌ தொன்மை, சிறப்பு 
முக்கியத்துவம்‌ ஆகியவற்றைச்‌ சீரிய முறையில்‌ அறியவும்‌, இசைத்தமிழ 
வளர்ச்சியில்‌ தமிழ்ப்‌ பாடல்களின்‌ பங்கினை அதியவும்‌ இந்த ஆய்வு 
உறுதுணையாக அமையும்‌. ்‌ 


ஐ௦டி 


6 


இயல்‌ ஒன்றூ 
சிலப்பதிகார ஒசை பற்றிய ஆய்வுச்‌ 
செய்திகள்‌ 


முத்தமிழ்ப்‌ பெருங்காப்பியமான சிலப்பதிகாரம்‌ இசைச்‌ செய்திகள்‌ 
நிறைந்த ஒர்‌ இசைக்‌ கருவூலமாகும்‌. அரங்கேற்றுகாதை, வேனிற்காதை 
ஆய்ச்சியர்‌ குரவை, கானல்வரி முதலிய பகுதிகளில்‌ காணப்படும்‌ 
செய்திகள்‌ இசை இலக்கணம்‌ தொடர்பானவை. இவற்றைத்‌ தவிர 
மங்கல வாழ்த்துப்‌ பாடல்‌, மனையறம்படுத்த காதை, கானல்வரி, 
வேட்டுவவரி, ஆய்ச்சியர்‌ குரவை, குன்றக்குரவை, வாழ்த்துக்காதை, 
ஆகிய பகுதிகளில்‌ . இசைப்பதற்குரிய பாடல்கள்‌ நிறைந்துள்ளன. இவை 
தொடர்பான ஆய்வுச்‌ செய்திகள்‌ இவ்வியலில்‌ இடம்‌ பெறுகின்றன. 


அரங்கேற்று காதையில்‌ இசையாசிரியன்‌, தண்ணுமையாசிரியன்‌, 
குழலோண்‌, யாழாசிரியன்‌, கவிஞன்‌ ஆகியோரின்‌ இலக்கணம்‌ மிகவும்‌ 
விரிவாகக்‌ கூறப்பட்டுள்ளது. இந்த ஆய்வு இசைப்‌ பாடல்கள்‌ தொடர்‌ 
பானதால்‌ இசையாசிரியரின்‌ அமைதியும்‌, கவிஞன்‌ அமைதியும்‌ இங்கு 
மேற்கோள்களுடன்‌ விளக்குதல்‌ பொருந்தும்‌. 


“*யாழுங்‌ குழலுஞ்‌ சீருமிடறும்‌ 

தாழ்குரற்‌ றண்ணுமை யாடலொ டிவற்றின்‌ 
இசைந்த பாடலிசையுடன்‌ படுத்து 

வரிக்கு மாடற்கு முரிப்‌ பொருளியக்கித்‌ 
தேசிகத்‌ திருவினோசை கடைப்‌ பிடித்து 
தேசிகத்‌ திருவினோசை யெல்லாம்‌ 

ஆசின்‌ றுணர்ந்த வறிவின னாகிக்‌ 

கவியது குறிப்பு மாடற்‌ றொகுதியும்‌ 

பகுதிப்‌ பாடலுங்‌ கொளுத்துங்‌ காலை 
வசையறு கேள்வி வகுத்தனன்‌ விரிக்கும்‌ 
அசையா மரபி னிசையோன்‌ ரனும்‌ 
இமிழ்கடல்‌ வரைப்பிற்‌ றமிழக மறியத்‌ 

தமிழ்‌ முழு தறிந்த தன்மைய னாகி 

வேத்தியல்‌ பொதுவிய லென்றிரு திறத்தின்‌ ' 
நாட்டிய நன்னூ னன்கு கடைப்பிடித்‌ 
திசையோன்‌ வக்கிரித்‌ திட்டத்தை யுணர்ந்தாங்‌ 
கசையா மரபி னதுபட வைத்து 

மாற்றோர்‌ செய்த வசைமொழி யறிந்து 

நாத்‌ தொலை வில்லா நன்னூற்‌ புலவனும்‌”* ந 


7 


இப்பகுதிக்கு அடியார்க்கு நல்லார்‌, தம்‌ உரையில்‌, அகக்கூத்து, புறக்‌ 
கூத்து, பதினோராடல்‌ என்று சொல்லப்பட்ட கூத்துக்களுக்குச்‌ சேரச்‌ 
செய்த உருக்களை இசை கொள்ளும்படியும்‌ இரதம்‌ பொருந்தும்‌ படியும்‌ 
புணர்க்க வல்லவன்‌ இசையாசிரியன்‌ என்று கூறுகிறார்‌. 


இதிலிருந்து கூத்துக்குரிய உருக்கள்‌ (பாடல்கள்‌) ஏற்கனவே இருந் 
-துள்ளன என்பதும்‌ அவற்றை இசையமைத்தும்‌, அவற்றிற்கேற்பச்சுவை 
பொருந்தும்படியும்‌ பாடுவது இசையாசிரியன்‌ தொழில்‌ என்பதும்‌ 
தெளிவாகின்‌ ஐ. ்‌ 


இசையாசிரியனுக்குரிய இலக்கண்ங்களாகப்‌ பின்வரும்‌ 
செய்திகள்‌ கூறப்படுகின்றன. கூத்துக்குரிய 
செந்துறை வெண்டுறை என்னும்‌ இருபிரிவு பாடல்‌ 
களுக்குப்‌ பொருளாயமைந்த இயக்கம்‌ நான்கினையும்‌ (முதனடை, வாரம்‌, 
கூடை, திரஸ்‌) அமைத்து இசை புணர்த்தல்‌ வேண்டும்‌. இயற்சொல்‌ 
திரிசொல்‌ திசைச்‌ சொல்‌ வடசொலென்று சொல்லப்படுகின்ற சொற்கள்‌ 
இசை பூணும்‌ படியைக்‌ கடைப்பிடித்து இச்சொற்களிற்‌ புணர்ப்புண்ட 
இசை வேறுபாடுகளையெல்லாம்குற்றந்தீர உணரவல்லஅறிவினைய டை 
யவனாகவும்‌, இயற்புலவன்‌ நினைந்த கோட்பாடுகளையும்‌, அதற்குத்‌ 
தகுந்தவாறு ஆடலாசிரியன்‌ அமைக்கும்‌ ஆடற்றொகுதிகளையும்‌ அதன்‌ 
இலக்கணங்களையும்மனதிற்கொண்டுஇசையமைக்கத்‌ தெரிந்தவனாகவும்‌ 
இவ்வாறு அமைக்கும்போது குற்றந்‌ தீர்ந்த நூல்‌ வழக்காலே வகுக்கவும்‌ 
விரிக்கவும்‌ வல்லவனாகவும்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. 


கவிஞனமைதியாகப்‌ பின்வரும்‌ செய்திகள்‌ கூறப்பட்டுள்ளன. 
ஆரவாரம்‌ உடைய கடல்சூழ்ந்த நிலத்திலே வடக்கும்‌ தெற்கும்‌ குடக்கும்‌ 
குணக்கும்‌ வேங்கடம்‌ குமரி தீம்புனற்‌ பெளவ மெனத்‌ தமிழ்நாட்டிற்கு 
எல்லை கூறப்பட்ட தமிழ்த்‌ தேசத்தாரறிய மூன்று தமிழும்‌ போமென்னும்‌ 
தன்மையை உடையவனாகவும்‌; வேத்தியல்‌ என்றும்‌ பொதுவியலெவ்றும்‌ 
கூறப்பட்ட இரண்டு கூறுபாட்டினையுடைய நாடக நூலை நன்றாகக்‌ 
கடைபிடிப்பவனாகவும்‌; இசைப்புலவன்‌ ஆளத்தி வைத்த பண்ணீர்‌ 
-மையை முதலும்‌ முறையும்‌ முடிவும்‌ நிறையும்‌ குறையும்‌ கிழமையும்‌ 
வலிவும்‌ மெலிவும்‌ சமனும்‌ வரையறையும்‌ நீர்மையு மென்னும்‌ பதினோரு 
பாகுபாட்டினாலும்‌ அறிந்து, அறிந்தவண்ணம்‌ அவன்‌ தாளநிலையில்‌ 
எய்த வைத்ததிறம்‌ தன்‌ கலியினிடத்தே தோன்றவைக்க வல்லவனா 
-கவும்‌, பகைவராற்‌ செய்யப்பட்ட வசையின்‌ அளவறிந்து அவை தோன்‌ 
றாதபடியிலே வசையின்‌ மொழிகளால்‌ நாடகக்‌ கவி செய்ய வல்ல நல்ல 
நூலை வல்ல புலவனாக இருத்தல்‌ வேண்டும்‌ என்று கவிஞனமைதி 
கூறப்படுகிறது. 


8 


இவற்றைத்‌ தவிர அரங்கேற்றுகாதையில்‌ யாழாசிரியன்‌, குழலோன்‌ , 


தண்ணுமை ஆசிரியன்‌ ஆகியோரின்‌ அமைதியும்‌ விரிவாகக்‌ 
கூறப்பட்டுள்ளன . 


கானல்வரியில்‌, கோவலனும்‌ மாதவியும்‌ யாழ்வாசித்துப்‌ பாடு 
மிடத்தில்‌ யாழிசைக்‌ கரணம்‌ பற்றிய குறிப்புக்‌ காணப்படுகின்றது. இதில்‌ 
வார்தல்‌, வடித்தல்‌, உந்தல்‌, உறழ்தல்‌, உருட்டல்‌, தெருட்டல்‌, 
அள்ளல்‌, பட்டடை என்னும்‌ யாழிற்குரிய தொழிற்கைகள்‌ எட்டும்‌; 
பண்ணல்‌, பரிவட்டணை, ஆராய்தல்‌, தைவரல்‌, விளையாட்டு, கையூழ்‌- 
செலவு. குறும்போக்கு என்னும்‌ யாழ்‌ நரம்புகளில்‌ இசை பிறப்பிக்கும்‌ 
தொழில்கள்‌ எட்டும்‌ கூறப்பட்டுள்ளன. சிலப்பநிகாரத்தின்‌ அரும்பத 
வுரையிலும்‌, அடியார்க்கு நல்லாரால்‌ மேற்கோள்‌ காட்டப்பட்ட 
**பஞ்சமரபு”” என்னும்‌ இசை இலக்கண நூலிலும்‌ இதன்‌ விளக்கங்கள்‌ 
"காணப்படுகின்றன 2 மேலும்‌ சிலப்பதிகாரத்தின்‌ வேனிற்‌ காதை, 
பூறஞ்சேரியிறுத்த காதை, ஆய்ச்சியர்‌ குரவை முதலிய பகுதிகளில்‌ இசை 
தொடர்பான செய்திகள்‌ காணப்படுகின்றன . 


மேற்கூறிய பகுதிகளில்‌ காணப்படும்‌ செய்திகள்‌ அனைத்தூம்‌ இசை 
இலக்கணம்‌ (4ம51௦01081) தொடர்பானவை என்பது கூறிப்பிடத்‌ 
தகுந்தது. 


இவற்றை ஆய்வு செய்தவர்களில்‌ தஞ்சை ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ 
அவர்களின்‌ பங்கு குறிப்பிடத்தகுந்தது. 

்‌. சிலப்பதிகாரத்தில்‌ அரங்கேற்றுகானதயிலும்‌ வேவிற்காதையிலும்‌, 
ஆய்ச்சியர்‌ குரவையிலும்‌ உள்ள இசை இலக்கணம்‌ குறித்த செய்திகளை 
முழுமையாக ஆராய்ந்து இசை உலகு அறியுமாறு செய்தவர்களில்‌ இவரே 
முதன்மையானவர்‌, திரு ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ அவர்கள்‌ எழுதியுள்ள 
கருணாமீருத சாகரம்‌ (1910) என்ற நூலில்‌ வலமுறை 
இடமுறை ஆகிய இரண்டு முஷ்றகளின்‌ திரிபுகளால்‌ ஏற்படும்‌ பாலைகளின்‌ 
இலக்கணத்தை விரிவாக ஆராய்ந்து அப்பாலைகளுக்குத்‌ தற்போதுள்ள 
மேளகர்த்தா இராகங்கள்‌ யாவை என்பதையும்‌ .கண்டறிந்துள்ளார்‌.. 
இவர்‌, அடிப்படைப்‌ பாலையான செம்பாலை தற்போதுள்ள தீரசங்கரா 
பரண மேளத்தை ஒத்தது என்னும்‌ கருத்தை மேற்கொண்டு, அதன்‌ 
அடிப்படையில்‌ பிர 


பாலைகளுக்கும்‌ பொருத்தமான இராகங்களைக்‌ 
கொடுத்துள்ளார்‌ 3 


9 


*யாழ்நூல்‌”* என்னும்‌ நூலின்‌ ஆசிரியரான விபுலானந்த சுவாமிகள்‌ 
சிலப்பதிகாரத்திலுள்ள இசை இலக்கண்‌ நுஹ்க்கங்களை அதினியல்‌ பூர்‌ 
-வமாக ஆராய்ந்து வெளியிட்டுள்ளார்‌. 4 இவர்‌ செம்பாலை, படுமலைப்‌ 
பாலை செவ்வழிப்பாலை, அரும்பாலை, கோடிப்பாலை, விளரிப்பாலை, 
மேற்செம்பாலை முதலான ஏழு பாலைகளுக்கு இணையான தற்கால 
இராகப்பெயர்களில்‌ ஆபிரகாம்‌ பண்டிதரின்‌ கருத்திலிருந்து மாற்றம்‌ 
கொண்டுள்ளார்‌. அடிப்படைப்பாலையான செம்பாலை தீற்பேர்துள்ள 
அரிகாம்போதி இராக்த்திற்கு நேரானது என்னும்‌ கருத்தினைக்‌ கொண்டு 
அதன்‌ அடிப்படைமில்‌ மற்ற பாலைகளுக்கு நேரான இராகங்களைக்‌ 
கொடுத்துள்ளார்‌. 


பேராசிரியர்‌ சாம்பமூர்த்தி அவர்களும்‌ விபுலானந்தரின்‌ கருத்தையே 
பின்‌ பற்றித்‌ தம்முடைய நூலில்‌ எழுதியுள்ளார்‌. மதுரை மொன்னுசாமி 
பிள்ளை (பூர்வீக சங்கீத உண்மை) டாக்டர்‌ எஸ்‌. இராமநாதன்‌, 
டாக்டர்‌ வீ. ப. கா. சுந்தரம்‌, (சிலப்பதிகாரத்து இசைநுணுக்கம்‌) 
(பழந்தமிழிலக்கியத்தில்‌ இசையியல்‌) ஆகியோர்‌ சிலப்பதிகாரத்தின்‌ 
இசை இலக்கணத்தை ஆராய்ந்தவர்களில்‌ குறிப்பிடத்‌ தகுந்தவர்கள்‌. 


டாக்டர்‌ எஸ்‌. இராமநாதன்‌ அவர்கள்‌, சுவாமி விபுலானந்தர்‌, 
பேராசிரியர்‌ சாம்பமூர்த்தி ஆகிய இரு அறிஞர்களின்‌ கருத்தினையொட்டி, 
அடிப்படைப்பாலையான செம்பாலை தற்போதுள்ள அரிகாம்போதி 
இராகத்தை ஒத்தது என்னும்‌ கருத்தினைக்‌ கொண்டுள்ளார்‌. ஆனால்‌ 
வலமுறை, இடமுறை திரிபுகளினால்‌ ஏற்படும்‌ மற்ற பாலைகளுக்குஉரிய 
த.ற்கால இராகப்‌ பெயர்களில்‌ கருத்து வேறுபாடு கொண்டுள்ளார்‌. 
தாம்‌ நிறுவிய கருத்துக்களின்‌ அடிப்படையில்‌ ஆய்ச்சியர்‌ குரவைப்‌ 
பகுதியிலிருந்து சில பாடற்‌ பகுதிகளை எடுத்து அவற்றை மோகனம்‌, 
மத்தியமாவதி, இந்தோளம்‌. சுத்த சாவேரி, சுத்தத்ன்யாசி ஆகிய 
இராகங்களில்‌ இசை அமைத்துச்‌ சுரதாளக்‌ குறியீடுகளோடு, **சிலப்பதி 
காரத்து ஆய்ச்சியர்‌ குரவைப்‌ பாடல்கள்‌ '” (1908) என்னும்‌ தம்முடைய 
நூலில்‌ வெளியிட்டுள்ளார்‌. 5 ய்‌ 


அப்பாடல்கள்‌ வருமஈறு : 


நிழ திங்களைப்‌ போற்றதும்‌ - நாட்டைக்குறிஞ்சி . ஆதி 
2. கன்றுகுணிலா - மோகனம்‌ (முல்லைப்பன்‌) - சாபு 


ல. இறுமென்‌ சாயல்‌ - மத்தியமாவதி (செந்துருத்தி) - ஆதி 


10 


&, வடவரையைமத்தாக்கி - சுத்தசாவேரி - ரூபகம்‌ 
கதிர்திகிரியான்‌ - இந்தோளம்‌ - ஆதி 


5. மூவுலகும்‌ ஈரடியான்‌ - சுத்ததன்யாசி - சாபு 


சிலப்பதிகாரத்தின்‌ யாப்பமைதியினை ஆராய்ந்துள்ள டாக்டர்‌ 
ந. வீ. செயராமன்‌ அவர்கள்‌ சிலப்பதிகாரத்தின்‌ முத்தமிழ்க்‌ கூறுகளை 
வகைப்படுத்தியுள்ளார்‌. 6 இதில்‌ இசைக்‌ கூறாகச்‌ சிலப்பதிகாரத்‌ 
திலிருந்து 56 இசைப்‌ பாடல்‌ வகைகளை இனங்கண்டு அப்பாடல்களின்‌ 
யாப்பினை ஆராய்ந்துள்ளார்‌. 


பாடல்கள்‌ வருமாறு : 


மங்கல வாழ்த்துப்‌ பாடல்‌ வெண்டாழமிசை 
கானல்‌ வரி 
ஆற்றுவரி அறுசீர்‌ ஆசிரியவிருத்தம்‌ 
சார்த்துவரி மட்‌ 
முகமில்‌ வரி ஆசிரியத்துறை 
கானல்‌ வரி டல்‌ 
நிலை வரி கலி விருத்தம்‌ 
முரி வரி ரம 
திணை நிலைவரி ' க்‌ 
ஆற்று வரி அறுசீர்‌ ஆசிரிய விருத்தம்‌ 
சார்த்து வரி ச ன 
திணை நிலைவரி கலி விருத்தம்‌ 
மயங்குதிணை நிலைவரி அறுசீர்‌ ஆசிரியவிருத்தம்‌ 
நிலை வரி கவி விருத்தம்‌ 
சாயல்‌ வரி மற 


முகுமில்‌ வரி டடத 
முகமில்‌ வரி உ. 


வேட்டுவ வரி 


புறனடை 
கொடை 
அவிப்பலி 
பலிக்‌ கொடை 


அரசவாழ்த்து 
ஆய்ச்சியர்‌ குரவை 


குடப்பால்‌.... 
ஒன்றுண்டு 
பாட்டு 
தொழுதைத்‌.. .. 
இறுமென்‌... 


என்கோயாம்‌ 


ஒன்றன்பகுதி 


உள்வரிவாழ்த்து 
மூன்னிலை பரவல்‌ 
படர்க்கைப்பரவல்‌ 


அரச வாழ்த்து 


குன்றக்‌ குரவை 


கொளுச்‌ சொல்‌ 


சிறைப்புறம்‌ 


பாட்டுமடை 


11 


அறுசீர்‌ ஆசிரிய விருத்தம்‌ 
கலி விருத்தம்‌ 


5 ஆரு 


தேரிசையாசிரியப்பா 


குறள்‌ வெண்‌ செந்துறை 


ஆசிரியத்தாழிசை 
குறள்வெண்பா 
(இடைச்செருகல்‌) 


கலி விருத்தம்‌ 


55 $ 


-. கலிவிருத்தம்‌. 


யாப்பினரல்‌ வேறுபட்ட 
கொச்சக வொரு போகு 


நிலைமண்டில ஆசிசியப்பா 


பாப்பினால்‌ வேறுபட்ட 
கொச்சக வொருபோகு 


௧௪ 22 


கலிவிருத்தம்‌ 


தெய்வம்‌ பராஅயது 
பாட்டுமடை 
(அறத்தொடுநிலை), 
பாட்டு மடை 7 
பாட்டுமடை 11 
பாட்டு மடை [11 


பாட்டு மடை 117 


பாட்டு மடை. 37 
அரச வாழ்த்து 
பாட்டு மடை 91 


வாழ்த்துக்‌ காதை 
சொல்‌ 
அரற்று 
தேவந்தியைக்‌ காட்டி 


அரற்றியது 
செங்குட்டுவன்‌ கூற்று 


கடவுள்‌ நல்லணி காட்டியது 


வஞ்சிமகளிர்‌ சொல்‌ 
ஆயத்தார்‌ சொல்‌ 
வாழ்த்து 
அம்மானை வரி 


கந்துகவரி 
ஊசல்வரி 


வள்ளைப்பாட்டு 


அரச வாழ்த்து 


கலிவிருத்தம்‌ 


5 நிர 


ந ட 


நிலைமண்டில ஆசிரியப்பா 
பஃரொடைவெண்பா 
யாப்பினால்‌ வேறுபட்ட 
கொச்சக வொருபோகு 

கலி விருத்தம்‌ 

ம்நரிசை ஆசிரியப்பா 


பஃறொடை வெண்பா 


யாப்பினால்‌ வேறுபட்ட 
கொச்சக வொருபோகு 


உர 22 


கலி விருத்தம்‌ 

துறை தாழிசை, விருத்தம்‌. 
தேரிசை வெண்பா 

தரவின்றித்‌ தாழிசை பெற்ற 
கொச்சசு வொருபோகு 
யாப்பினால்‌ வேறுபட்ட 
கொச்சகவொருபோகு 

அறுசீர்‌ ஆசிரியவிருத்தம்‌ 
யாப்பினால்‌ வேறுபட்ட 
கொச்சக வொருபோகு 


52 ச 


இன்னிசை வெண்பா 


13 


சென்னைப்‌ பல்கலைக்‌ கழக இசைத்துறைப்‌ பேராசிரியர்‌ டாக்டர்‌ 
எஸ்‌. சீதா அவர்கள்‌, சிலப்பதிகாரத்தில்‌ ஒன்பது சுவைகளை 
உணர்த்தும்‌ வகையில்‌ அதிலுள்ள பாடல்‌ வரிகளைத்‌ தேர்ந்தெடுத்து, 
ஒன்பது இராகங்களில்‌ இசை அமைத்துச்‌ சுரதாளக்‌ குறியீடுகளோடு 
தம்முடைய கட்டுரையொன்றில்‌ வெளியிட்டுள்ளார்‌? இதனைச்‌ 
**சிலப்பதிகாரத்தில்‌ ஒன்பது சுவைகள்‌” என்னும்‌ தலைப்பில்‌ ஒரு 
இசை நிகழ்ச்சியாகவும்‌, தமிழிசைச்‌ சங்கப்‌ பண்‌ ஆராய்ச்சி ஆண்டுக்‌ 
கூட்டத்தில்‌ நடத்திக்‌ காட்டியுள்ளார்‌8. 


பாடல்‌.விவரங்கள்‌ வருமாறு : 


ஒன்பத்து சுவைகள்‌ பாடல்கள்‌ இராகம்‌ தாளம்‌ 
4. வீரம்‌ மட்டார்‌ குழலார்‌ அடாணா ஆதி 
(வஞ்சினமாலை அடி. 
92-42) 
2. நகைச்சுவை இறைவளை நல்லாய்‌ மத்யமாவதி ஆதி 


குன்றக்குரவை, அடி 
(10, 11, 18, 18) 


3. இன்பச்சுவை மாசறுபொன்னே குறிஞ்சி ஆதி 

(மனையறம்‌ படுத்தகாதை) 
அடி 18-80 

&. அத்புதம்‌ என்னேயிஃதென்னே காம்போதி சாபு 
(வாழ்த்துக்‌ காதை 9) 

5. சாந்தம்‌ தெய்வந்தொழாஅள்‌ சரமா ஆதி 
[கட்டுரை காதை, 
வெண்பா) 

6. மங்கலவாழ்த்துப்‌ 

பாடல்‌ திங்ககளைப்‌ போற்றுதும்‌ : பூபாளம்‌ ஆதி 
3. குற்சை (பீபத்ஸம்‌) கானல்வரியான்பாட வராளி ரூபகம்‌ 


. (கரனல்வரி. அடி. 
59-01) 


14 


8. கருனை ஞான நன்னெறி ஆகிரி ஆதி 
(அடைக்கலக்காதை 
49-54) 

9. அச்சம்‌ குடப்பால்‌ உறையா புன்னாக 
(ஆய்ச்சியர்குரவை 2-84) வராளி ஆதி 

10. கோபம்‌ மாயங்கொன்மற்றென்‌ ஆரபி ரூபகம்‌ 


(ரெளத்திரம்‌) (ஊர்சூழ்வாரி 68-76) 


திரு எம்‌.எம்‌. தண்டபாணி தேசிகர்‌ அவர்கள்‌ சிலப்பதிகாரப்‌ பாடல்‌ 
களுக்கு இசையமைத்து இப்பாடல்களைக்‌ கொண்டதொரு கச்சேரியை 
இநிகழ்த்தியுள்ளார்‌. பண்ணராய்ச்சி வித்தகர்‌ குடந்தை ப. சுந்தரேசனார்‌ 
அவர்களும்‌, கானல்‌ வரிப்‌ பாடல்கள்‌ முதலானவற்றைப்‌ பொருத்தமான 
இராகங்களில்‌ அமைத்து இசை நிகழ்ச்சிகளில்‌ பாடியுள்ளார்‌. சங்கீத 
கலாநிதி டாக்டர்‌ எம்‌. எஸ்‌ சுப்புலட்சுமி அவர்கள்‌ இசையோடு பாடி 
யுள்ள **வடவரையை மத்தாக்கி” எனத்தொடங்கும்‌ பாடல்கள்‌ 
(ஆய்ச்சியர்‌ குரவை) இராக மாலிகையாகப்‌ பாடப்பட்டு இசைத்தட்டில்‌ 
3967 ஆம்‌ ஆண்டு வெளிவந்துள்ளது. 
இவ்விசைத்‌ தட்டு வருமாறு : 

உ 98 நா 

2211 1720, 40 த 5009 


இவர்‌ தமது இசையரங்குகளிலும்‌ இப்ப:டல்களைப்‌ பாடிப்‌ பிரபலப்‌ 
படுத்தியுள்ளார்‌. 


பிரபல பரதநாட்டி பக்‌ கலைஞர்‌ திருமதி, வைஜயந்திமாலா பாலி 
அவர்கள்‌ சிலப்பதிகாரத்தில்‌ வருகின்ற குரவைக்‌ கூத்தினை நாட்டிய 
நாடகமாக அமைத்துத்‌ தம்முடைய நாட்டிய நிக ழ்சீசிகளில்‌ 
அளித்துள்ளார்‌? டாக்டர்‌. பத்மாசுப்பிரமணியம்‌ அவர்களும்‌ சிலப்பதி 
காரத்தை நாட்டிய நாடகமாக அமைத்துத்‌ தம்முடைய நிகழ்ச்சிகளில்‌ 
அளித்துள்ளார்‌ . 


திரையரங்குகளிலும்‌ ஒருசில பாடல்கள்‌ பாடப்பட்டு வந்துள்ளன. 
“பூம்புகார்‌” என்னும்‌ திரைப்படத்தில்‌ இசைக்கப்பட்டுள்ள பாடல்கள்‌ 
குறிப்பிடத்தகுந்தவை. 

மேற்கண்ட செய்திகளிலிருந்து, சிலப்பதிகாரப்‌ பாடல்களுக்கு மூல 
இசை வடிவங்களோ அல்லது மரபு வழியிலான இசை வடிவங்களோ 
காணப்படவில்லை என்பது தெளிவாகிறது. இவை இசைக்கலைஞர்களின்‌ 
கற்பனைக்‌ கேற்றவாறு இசையமைக்கப்பட்டுள்ளன. இப்பாடல்களுக்கு 


15 


இசையமைக்கும்‌ முயற்சிகளில்‌ சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய வகை 
யிலும்‌, இசையரங்கில்‌ பாடக்கூடிய வகையிலும்‌, நாட்டிய நாடகமாக 
நடத்தக்கூடிய வகையிலுமாகப்‌ பல்வேறு வகைகளில்‌ இராகங்கள்‌ 
இசைக்கலைஞர்களால்‌ தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. சிலப்பதிகாரப்‌ 
பாடல்கள்‌ தொன்மையான இசைமரபீன்‌ இலக்கிய ஆதாரங்களாகக்‌ 
கருதக்கூடுபவையாக இருப்பினும்‌ பாடல்களின்‌ இைச அமைப்புக்கள்‌ 
பண்டைய பண்களில்‌ மட்டுமே அடங்கி விடாமல்‌, நடைமுறை இராகங்‌.. 
களும்‌, தேசிய இராகங்களும்‌ இவ் விசை அமைப்புக்களில்‌ சேர்க்கப்‌- 
பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்‌ தகுந்தது. 


துணைக்‌ குறிப்புக்கள்‌ :- 


1. சாமிநாதய்யர்‌ ௨. வே. (பதிப்பாசிரியர்‌ ) 1978, சிலப்பதிகார 
மூலமும்‌ உரையும்‌ அரங்கேற்றுகாதை அடி. 26-44 


$9 


தெய்வசிகாமணிக்‌ கவுண்டர்‌. வே.ரா. 1978. அறிவனார்‌ 
இயற்றிய பஞ்சமரபு சக்தி அறநிலைய வெளி௰்டு கோயம்புத்தூர்‌ 
பக்‌, 1416 


8. ஆபிரகாம்‌ பண்டிதர்‌, தஞ்சை 1917. கருணாம்ருத சாகரம்‌, லாலி 
அச்சகம்‌, தஞ்சாவூர்‌. 

4. விபுலானந்த சுவாமிகள்‌ 1974, யாழ்நூல்‌ கரந்தைத்‌ தமிழ்ச்சங்கம்‌ 
தஞ்சாவூர்‌. 

5. இராமநாதன்‌, எஸ்‌. டாக்டர்‌ 1968 சிலப்பதிகாரத்து ஆய்ச்சியர்‌ 


குரவைப்‌ பாடல்கள்‌ கலைமகள்‌ இசைக்‌ கல்லூரி, சென்னை. 


6. செயராமன்‌ ந.வீ. டாக்டர்‌ 1977 சிலப்பதிகாரயாப்பமைமதி 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழக வெளியீடு, சிதம்பரம்‌. 


7. சீதா எஸ்‌, டாக்டர்‌, 1976 1*இசை நுணுக்கம்‌', பக்‌ 181 .. 202 
செல்வச்சிலம்பு, ௧. சோமசுந்தரம்‌ (தொகுப்பாசிரியர்‌) சென்னை 


8. இராமநாதன்‌ செட்டியார்‌, லெ.ப.கரு, பேராசிரியர்‌ (பதிப்பாசிரியர்‌) 
1978, தேவாரப்‌  பண்ணாராய்ச்சி கூட்டத்தில்‌ 29 ஆம்‌ ஆண்டு 
அறிக்கை தமிழிசைச்‌ சங்கம்‌, சென்னை. பக்‌. 84. 


16 


9. தேவாரப்‌ பண்ணாராய்ச்சிக்‌ கூட்டத்தின்‌ 90 ஆவது ஆண்டறிக்கை 
1919, பக்‌. 15-19 


ஒ0௦ட 


அயல்‌ இரண்ட: 
பகாடைய இசைத்‌ தமிழிலக்களைமூம்‌ 


ஒசைசப்‌ பாடல்களும்‌ 


இயற்கை அறிவோடு மனத்தை இசைவிப்பதினால்‌ இசை: எனப்‌ 
பெயர்‌ பெற்றது. இசைக்கு ஏற்றவாறு இனிய ஓசையுடன்‌ அமைக்கும்‌ 
பாடல்‌ **இசைப்‌ பாடல்‌'' எனப்படும்‌. இஃது இறைவனையும்‌ வயப்‌. 
படுத்தும்‌ தன்மையது, மேலும்‌ உழைப்புக்‌ கடுமையை மறக்கவும்ச 
துயரவுணர்வு நீங்கவும்‌ இசைப்பாடல்கள்‌ எழுகின்றன. 


பண்டை இலக்கியங்களில்‌ உயர்ந்த இசையமைப்புடன்‌ கூடிய 
பாடல்களைப்‌ **பனுவல்‌”* என்றனர்‌! இசைப்‌ பாடலைக்‌ *: கீதம்‌ ** 
என்று குறிப்பிடும்‌ வழக்கம்‌ காப்பிய காலத்தில்‌ ஏற்பட்டது? பக்தி 
இலக்கியங்களிலும்‌ இசைப்‌ பாடல்‌ :*கீதம்‌*” என்‌ ற சொல்லாலேயே 
குறிப்பிடப்படுகின்றது. 


இயல்‌ நலமும்‌ இசைத்திறமும்‌ ஒருங்கமைந்த பாடல்களை இசைப்பா 
எனவும்‌, இசையளவுபா எனவும்‌ வகுத்துரைத்தல்‌ மர்புு இசைசப்‌ 
புலவர்கள்‌ முதன்‌ முதலிற்‌ பாடல்‌:' இயற்றும்போதே இசைத்திறன்‌ 
பொருந்தப்‌ பாடப்‌ பெற்ற இன்னிசைப்பாடல்கள்‌ இசைப்பா எனப்படும்‌. 
திருஞானசம்பந்தர்‌, அப்பர்‌, சுந்தரர்‌ ஆகியோரீ அருளிய தேவாரப்‌ 
பாடல்களும்‌, அருணகிரிநாதரின்‌ திருப்புகழ்ப்‌ பாடல்களும்‌, பிற்காலத்தில்‌ 
முத்துதாண்டவர்‌,. மாரிமுத்தாபிள்ளை,,அருணாசல சுவிராயர்‌ கோபால_ 
கிருஷ்ண பாரதியார்‌ ஆகிய இயலிசைப்‌! புலவர்கள்‌ இயற்றி அ.ரு.ளிய 
பாடல்களும்‌; தெலுங்கு , வட்மொழிகளில்‌, தியாகராஜ சுவாமிகள்‌, 
முத்துஸ்வாமி தீக்ஷிதர்‌, சியாமாசாஸ்திரிகள்‌ ஆகியோர்‌ இயற்றியருளிய 
பாடல்களும்‌ இசைப்பா என்னும்‌ பிரிவிலடங்கும்‌, 


17 


இயற்புலவராற்‌ பாடப்பெற்று இசை வல்லோரால்‌ இசையமைத்தற்குப்‌ 
பொருத்தமான சீர்நலம்‌ வாய்ந்த பாடல்கள்‌ இசையளவு பா என்‌ வழங்‌- 
கப்பெறும்‌. இசை அளவுபா - இசை தழுவிய இய்ற்றமிழ்ப்‌ பாடல்‌ 
என்பது இதன்‌ பொருள்‌. சங்க இலக்கியங்களுள்‌ ஒன்றர்ன பரிப்பாடல்‌ 
இசையளவு பா என்னும்‌ பிரிவுக்குச்‌ சிறந்த எடுத்துக்காட்டாகத்‌ திகழ்‌- 
கின்றது. 


இவ்விரண்டு வகைகளையும்‌ தவிர, நாட்டுப்புறத்து மக்களிடையே 
எழுத்து வடிவம்‌ பெறாது செவி வழியாகவே தொன்றுதொட்டு நீடித்து 
வந்துள்ள, எளிய சொல்‌ நடையிலமைந்த நாட்டுப்புறப்‌ பாடல்களும்‌ 
உள்ளன. இப்‌ பாடல்களை **பண்ணத்தி: என்ற பெயரால்‌ தொல்‌- 
காப்பியனார்‌ குறித்துள்ளார்‌ என்பது தொல்காப்பிய உரையாசிசியர்களுள்‌ 
ஒருவரான பேராசிரியரின்‌ கருத்தாகும்‌4 


இசைப்பா, இசையளவுபா, பண்ணத்தி என்னும்‌ மூன்று வகை 
யான பாடல்களையும்‌ தன்னகத்தே அடக்கியுள்ள காப்பியம்‌ இளங்கோ 
வடிகள்‌ “இயற்றியருளிய சிலப்பதிகாரம்‌ ஆகும்‌. சிலப்பதிகாரத்தில்‌ 
காணப்படும்‌ இசைப்‌ பாடல்களை ஆராய்வதற்கு முன்னர்‌. பண்டைய 
தமிழிலக்கியத்தில்‌ காணப்படும்‌ இசைப்பாடல்களையும்‌ அவற்றின்பொது 
இலக்கணத்தையும்‌ அறிந்து கொள்ளுதல்‌ அவசியம்‌.எனவே இவ்வியலில்‌ 
இசைப்பாட்டிற்குரிய இலக்கணத்தைத்‌ தொல்காப்பியத்திலிருந்தும்‌, 
சிலப்பதிகார உரைகளிலிருந்தும்‌, பஞ்சமரபு என்னும்‌ இசைத்தமிழ்‌ 
இலக்கண நூலின்‌ வழி நின்றும்‌ ஆராயலாம்‌. 


தொல்கர்ப்பிபம்‌ கூறும்‌ இசைப்பட்டல்கள்‌ ; 


தொல்காப்பியர்‌ காலத்தில்‌ சுமார்‌ 82 வகை. இலக்கியங்கள்‌ வழ்க்‌ 
கிலிருந்தன என்பதை அவர்தம்‌ நூலால்‌ அ.இியலாம்‌। அவற்றுள்‌ 
குரவைப்பர்ட்டு, பண்ணத்தி, வள்ளைபி பர்ட்டு, : வாழ்த்து, 
வெறியாட்டு போன்ற இலக்கியங்கள்‌ இசைப்பாடல்களாக்ச்‌ சிலப்பதி 
காரத்தில்‌ காணம்படுவது குறிப்பிடத்‌ தகுந்தது, 


18 


தொல்காப்பியர்‌ பாடல்களின்‌. அ ை மப்பு முறையைக்கொண்டும்‌, 
பாடல்கள்‌ உணர்த்தும்‌ கருத்துக்களை அடிப்படைய!கக்‌ கொண்டும்‌ 
வகைப்பாடு செய்துள்ளதாகத்‌ தெரிகிறது. அவற்றின்‌ இசைத்தன்மை 
யைக்‌ கொண்டும்‌ சிலவகைப்பாடல்களைப்‌ பாகுபாடு செய்துள்ளனர்‌ 
என்று கருதவும்‌ இடமுள்ளது. ஆசிரியப்பாட்டு நெடுவெண்பாட்டு : 
குறுவெண்பாட்டு ஆகியவற்றில்‌ அடி வரையறை, சீர்‌ முதலிய புறவ 
மைப்புக்கள்‌ சிறப்பாகக்‌ கருதப்பட்டுள்ளன. அகவலோசை, வெள்ளோசை 
போன்றவை பாடல்களின்‌ இசைத்தன்மையைக்குறிப்பிடுவன . அங்கதப்‌ 
பாட்டு, கலி வெண்பாட்டு, கைக்கிளைச்‌ செய்யுள்‌, செவியுறை வாழ்த்து” 
வாயுறை வாழ்த்த:, புறநிலை வாழ்த்து போன்றவை, சிறப்பாகக்‌ கூறும்‌ 
பொருளை அடிப்படையாகக்‌ கொண்டே பிரிக்கப்பட்டுள்ளன 5 


தொல்காப்பியம்‌ பல்‌ வேறு இசைப்பாடல்களை விளக்குகிறது. 
தொல்காப்பிய காலத்திற்கு முன்னரே பலவகையான வண்ணங்கள்‌, 
கலிப்பாடல்கள்‌. பரிபாடல்‌, தேவபாணி, தரவ, தாழிசைகள்‌, வெண்பா. 
ஆசிரியம்‌, பண்ணத்தி முதலிய இசைப்பாடல்கள்‌ வளர்ந்து ஓங்கி இன்றன 
இப்பாடல்கள்‌ தொல்காப்பியர்‌ காலத்தில்‌ பெருவழக்கில்‌ இருந்தன- 
வென்றும்‌, தொல்காப்பியத்தில்‌ கூறப்பட்டுள்ள இசை இலக்கணச்‌ 
செய்திகளெல்லாம்‌, மேற்கூறிய இசைப்பாடல்‌்களை அடியொற்றியவை 
என்றும்‌ கருதலாம்‌. ' எனவே தொல்காப்பியம்‌ கூறும்‌ மேற்கூறிய சில 
முக்கியமான பாடல்‌ வகைகளின்‌ தன்மைகளை அறிவது பொருத்தமாகும்‌: 


பரிபாடல்‌ ; 


சங்க இலக்கியத்துள்‌ எட்டுத்தொகை நூல்களுள்‌ ஒன்றாக இடம்‌ 
பெற்றுள்ளது பரிபாடலாகும்‌. இதனை இசையுடைய பா என்றும்‌ 
பரிந்துவரும்‌ இயல்புடையது என்றும்‌ தொல்காப்பியர்‌ விளக்கியுள்ளார்‌. 
பரிதல்‌ என்பது அன்பு, அன்புடன்பேசல்‌, இரங்கல்‌, போன்ற 
பல்வேறு பொருளில்‌ அமையும்‌. 

இறைவன்‌ பால்‌ பற்றுக்‌ கொண்டு அன்புவயப்பட்டு உருகி வழுத்தம்‌ 
பாடலாகவும்‌, காதலன்புடன்‌ இன்பவொழுக்க நிலையில்‌ பரிந்துபாடும்‌ 
பாடலாகவும்‌, பொருளமைப்பு நிலையில்‌ இப்பாடல்கள்‌ விளங்குகின்றன. 
பேராசிரியர்‌ குறிப்பிலிருந்து, பரிபாடல்‌, உறுதிப்‌ பொருள்‌ நான்கினுள்‌ 


19 


இன்பத்தையே பொருளாகக்‌ கொண்டு கடவுள்‌ வாழ்த்து, மலை 
விளையாட்டு, புனல்‌ விளையாட்டு முதலிய கூறுகள்‌ அமையப்‌ பாடப்‌ 
பெற்றுள்ளதாக அறியலாம்‌6 


இந்நூல்‌, “திருமாற்‌ கிரு நான்கு என்று தொடங்கும்‌ பழைய 
வெண்பா வொன்றினால்‌ எழுபது பாடல்களைக்‌ .. கொண்டது என்பது 
தெளிவாகின்றது. ஆனால்‌ தற்போது கிடைத்திருப்பவை இருபத்திரண்டு 
பாடல்களே ஆகும்‌. இப்பாடல்களில்‌ முதற்பாடலையும்‌, இறுதிப்பாட- ” 
லாகிய இருபத்திரண்டாம்‌ பாடலையும்‌ இயற்றியவர்‌ இன்னாரென 
அறநிதற்கிடனில்லை, எஞ்சிய பாடல்களை இயற்றினோராகப்‌ பதின்‌ 
மூன்று இசைப்புலவர்கள்‌ பெயர்‌ காணப்படுகின்றன. இந்தப்‌ பாடல்‌ 
களுக்கு இசை வகுத்தவர்களின்‌ பெயர்களும்‌, இப்பாடல்களுக்கு உரிய 
பண்களும்‌ தரப்பெற்றுள்ளன? அவை வருமாறு : 





எண்‌, பாடு பாடலை பாடலுக்கு இசை பண்‌ 
பொருள்‌ இயற்றியவர்‌ அமைத்தவர்‌ 
1. திருமால்‌ ்‌ ன்‌ 


2. திருமால்‌ கீரந்தையார்‌ நன்னாகனார்‌ பண்ணுப்பாலையாழ்‌ 


ம்‌ 


திருமால்‌ கடுவனிள- பெட்டனாகளனார்‌ 
வெயினனார்‌ ்‌ 


4, திருமால்‌ கடுவனிள-: பெட்டனாகளனார்‌ 


வெயினனார்‌ 

5. செவ்வேள்‌ கடுவனிள சண்ணனாகளார்‌ டு 
வெயின்னார்‌ 

6, வையை ஆசிரியன்‌ * மருத்துவன்‌ ம்‌ 


நல்லந்துவனார்‌ நல்லச்சுதனார்‌ 
7. வையை  மையோடக்‌- பித்தாமத்தர்‌ 
கோவனார்‌... :* 
8. செவ்வேள்‌ ஆசிரியன்‌ ,மரூத்துவன்‌ 
நல்லந்துவனார்‌. நல்லச்சுதனார்‌ ்‌ 
செவ்வேள்‌ குன்றம்பூதனார்‌ மருத்துவன்‌ 
நல்லச்சுதனார்‌ 


ம்‌ 


20 


*%0, வையை கரும்பிள்ளைப்‌ மருத்துவன்‌ 


பூதனார்‌ நல்லச்சுதனார்‌ 5. 
11, வையை ஆசிரியர்‌ நாகனார்‌ த 
நல்லந்துவனார்‌ 
12. வையை  நல்வழுதியார்‌ நந்நரகளனார்‌ க்‌ 
19. திருமால்‌ நல்லெழுநியார்‌ ஸ்‌ பண்ணோதிறம்‌ 
14) செவ்வேள்‌ கேசவனார்‌ கேசவனார்‌ ச 
15. திருமால்‌ இளம்பெரு மருத்துவன்‌ நல்லச்‌ 5! 
்‌ வழுதியார்‌ சுதனார்‌ 
16. வையை நல்லழிசியார்‌ நல்லச்சுதனார்‌ ப 
17. செவ்வேள்‌ நல்லழிசியார்‌ நல்லச்சுதனார்‌ சல 
18. செவ்வேள்‌ குன்றம்பூதனார்‌ நல்லச்சுதனார்‌ காந்தாரம்‌ 
19. செவ்வேள்‌ நப்பண்ணனார்‌ மருத்துவன்‌ ட்‌ 
நல்லச்சுதனார்‌ 93 
20. வையை ஆசிரியர்‌ நல்லச்சுதனார்‌ ன 
நல்லந்துவனார்‌ 
21. செவ்வேள்‌ நல்லச்சுதனார்‌ கண்ணனாகர்‌ 


22. வையை ்‌ 


இப்பாடல்கள்‌ குறிப்பிட்ட அமைப்பு இல்லாமல்‌ பல உறுப்புகளுடன்‌ 
காணப்படுகின்றன. தரவு, கொச்சகம்‌. அராகம்‌ ஆசிரியம்‌, தனிச்சொல்‌, 
சுரிதகம்‌ முதலிய உறுப்புகளுடன்‌ விளங்குகின்றன. ஒவ்வொரு பாட. 
லடியிலும்‌ பண்கள்‌ குறிப்பிடப்பட்டிருப்பதால்‌ இத்நூற்பாடல்கள்‌ 
தேவாரங்கள்‌ போலவேபண்டைக்‌ காலத்தில்‌ பண்முறையால்‌ தொகுக்கப்‌. 
பெற்றுப்‌ பாடப்பெற்று வந்தன என்று தெரிகிறது. பாடல்‌ ஒவ்வொன்‌- 
றுக்கும்‌ இசை அமைத்தவர்‌ பெயரும்‌ குறிப்பிடப்‌ பட்டிருப்பதால்‌, பரி. 
பாடலுக்கு வகுக்கப்பெற்ற இசையமைப்பு ஏதேனும்‌. ஒரு முறை பற்றி 
எழுதப்‌ பெற்றிருத்தல்‌ வேண்டும்‌, அம்முறையும்‌, முறைபற்றிய இசைக்‌. 
குறிப்பும்‌ இப்பொழுது தமக்குக்‌ கிடைக்கவில்லை, ஒருவர்‌ பாடலுக்கு 
மற்றொருவர்‌ இசையமைத்திருப்பதிலிருந்து, புலவரும்‌, இசைவல்‌- 
பரதம்‌ கூடி உழைத்துத்தமிழிசைத்‌ கொண்டு புரிந்துள்ளமைத்‌ தெளிவா 

றது ள்‌ 


21 
பண்ணத்தி 
*-பாட்டிடைக்‌ கலந்த பொருள வாகிப்‌ 
பாட்டினியல்‌ புண்ணத்‌ திய்யே”?” (தொல்‌- செய்யுளியல்‌ நூ 172) 


என்னும்‌ தொல்காப்பிய நூற்பாவில்‌, பாட்டுக்களின்‌ டப றற 
வாம்‌ பண்ணைத்‌ தோற்றுவிக்கும்‌ செய்யுட்களைப்‌ * *பண்ணத்தி*” என்ற 
பெயரால்‌ குறிப்பிடப்‌ பட்டுள்ளது. பேராசிரியர்‌ கருத்துப்படி, பழம்‌ 
பாட்டினூடு கலந்த பொருளே தனக்குப்‌ பொருளாகப்‌ பாட்டும்‌ உரையும்‌ 
போலச்‌ செய்யப்படுவன பண்ணத்தி என்று கூறி :மெய்வழக்கல்லாத 
புறவழக்கினையும்‌ பண்ணத்தி என்ப. இஃது எழுதும்‌ பயிற்சியில்லாத 
புறவுறுப்புப்‌ பொருள்களைப்‌ பண்ணத்தி என்பது. அவையாவ்ன நாடகச்‌ 
செய்யுளாகிய பாட்டும்‌,. மடையும்‌, வஞ்சிப்‌ பாட்டும்‌, மோதிரப்‌ பாட்டும்‌ 
கடகண்டும்‌ முதலாயின என்று கூறி வல்லார்‌ வாய்க்‌ கேட்டுணர்க 
என்பர்‌, 


செய்யுளியலின்‌ 175 ஆவது நூற்பாவில்‌, 
*“அடிநிமிர்‌ கிளவி யீரா றாகும்‌. 
அடிமிகந்து வரினுங்‌ சடிவரை மின்றே ': 


* நாற்சீரடியின்‌ மிக்குவரும்‌ பாட்டுப்‌ பன்னிரண்டும்‌ அவ்வழி 
அவ்வுடியின்‌ வேறுபட்டு வருவனவும்‌ கொள்ளப்படும்‌. என்றவாறு: '8 
என்றும்‌ இளம்பூரணர்‌ உரையில்‌ கொடுக்குப்பட்டுள்ளது. இதிலிருந்து 
பண்ணத்தியின்‌ பேரெல்லை பன்னிரண்டடி என்றும்‌, அடிகள்‌ தாற்சீர்‌- 
களையுடையன என்பதல்லாமல்‌ மிக்கும்‌ குறைந்தும்‌ வரலாம்‌ என்ற 
குறிப்பையும்‌ உடையது என்றும்‌ கருதப்படுகிறது. 


எனவே பண்ணத்தி பற்றிய சரியான கருத்தை இதுவரை யாராலும்‌ 
சரியாகக்‌ சொல்ல முடியவில்லை, உரையங௩கிரியர்கள்‌ தம்முள்‌ மாறுபட்டே 
விளக்கம்‌ தருகின்றனர்‌. ஆராய்ச்சி அறிஞர்களாலும்‌ பொருத்தமான 
முடிவுக்கு வரமுடியவில்லை. பண்ணத்தி தொல்காப்பியர்‌ காலத்தில்‌ 

பெரு வழக்காக. இருந்த ருவகை இசைப்பாடல்‌ அமைப்பு என்று 
உறுதியாகக்‌ கொள்ளல.ம்‌. “ 


*எழுதும்‌ பயிற்சியில்லாதது" என்னும்‌ பேராசிரியர்‌ குறிப்பிலிருந்து 
இது செவிவழிப்‌ பாடல்‌ (மரபு வழிப்பாடல்‌) என்றும்‌ பண்ணைத்‌ 
தோற்றுவிக்கும்‌ செய்யுட்கள்‌” . என்னும்‌ இளம்பூரணர்‌ குறிப்பிலிருந்து 
இவை இசையோடு பாடப்பட்ட பாடல்கள்‌ என்றும்‌ தெளியலாம்‌. இவ்‌ 
விளக்கங்கள்‌ தற்போதைய நாட்டுப்புறப்‌ பாடல்களுக்குப்‌ பொருத்தமாக 
அமைவதால்‌: தொல்காப்பியத்தில்‌ கூறப்பட்டுள்ள பண்ணத்தி, நாட்டு- 
புறப்‌ பாடல்‌ வகையினைச்‌ சேர்ந்தது என்னும்‌ முடிவுக்கு வரலாம்‌. 


ம்‌ 
இசைப்‌ பாட்டு வகைகள்‌ : 


இசைப்‌ பாட்டிற்குரிய இலக்கணம்‌ இசைசத்த மிழ்‌ இலக்கண 
நூல்களில்‌ விரித்துரைக்கப்பெற்றுள்ளன. இசை நுணுக்க நூலாசிரி- 
யராகிய சிகண்டியார்‌, செந்துறை, வெண்டுறை, பெருந்தேவபாணி, 
சிறு;தவபாணி, முத்தகம்‌, பெருவண்ணம்‌, ஆற்றுவரி, கானல்‌ வரி, 
விரிமுரண்‌, தலைபோகு மண்டிலம்‌ என இசைப்பா பத்து வகைப்படும்‌ 
என்பர்‌. பஞ்சமரபு என்னும்‌ இசைநூலினை இய ற்றிய அறிவனார்‌. 
சுத்தம்‌, சாளவம்‌, தமிழ்‌ என்னும்‌ சாதியோசைகள்‌ மூன்றோடும்‌, 
கிரியைகளோடும்‌ பொருந்தும்‌ இசைப்பாக்களைச்‌ சிந்து, திரிபதை, 
சவலை,சம பாத விருத்தம்‌ செந்துறை, வெண்டுறை, பெருந்தேவபாணி. 
சிறுதேவபாணி, வண்ணம்‌ என ஒன்பது வகையில்‌ பகுத்துரைப்பர்‌. 


அடியார்க்கு நல்லாரால்‌ துணை நூலாகக்‌ கொள்ளப்பட்ட நூல்களுள்‌ 
அறிவனார்‌ இயற்றிய பஞ்சமரபு தற்போது நூலாக வெளிவந்துள்ளது. 


இந்நூலில்‌, **பாவோடணைதலால்‌ இசை'' எனத்‌ தொடங்கும்‌ 
வெண்பாவுரையில்‌, **இசை'' என்பதற்குப்‌ பல இயற்பாக்களோடு 
நிறத்தை இசைத்தலால்‌ “இசை: என்று பெயராயிற்று?” என்று பெயர்க்‌ 
'காரணம்‌ கூறப்பட்டுள்ளது9. இவ்வுரையின்படி, “ இசை” என்பது நிறங்‌ 
க£ளாடு சேர்ந்த பாக்களை, அதாவது இசைப்பாக்களைக்‌ குறிப்பாகத்‌ 


பாக்களால்‌ உருவாக்கப்படுவது உரு அல்லது உருப்படி. இசைச 
உருக்கள்‌, நிறம்‌, தாளம்‌, சொற்கள்‌ என்னும்‌ மூன்று முக்கிய அங்கங்‌. 
களைக்‌ கொண்டது. இதில்‌ தற்போதைய வழக்கில்‌, நிறமும்‌ தாளமும்‌ 
சேர்ந்தது *தாது” அல்லது வர்ணமெட்டு என்றும்‌ சொற்கள்‌ மாது" 
சாகித்யம்‌ என்றும்‌ வழங்கப்பெறும்‌, 


பஞ்சமரபில்‌, சுத்தம்‌, சாளவம்‌, தமிழ்‌ என்னும்‌ மூன்று அடிப்படை 
நிறங்களுடைய பேதமே இவ்வுலகிலுள்ள பாடல்‌ பலவற்றிற்குரிய பல 
நிறங்களாகும்‌, என்றும்‌ பாடல்களின்‌ அடிப்படையில்‌ இந்நிறங்கள்‌ 
நான்கு வகையாகவும்‌ வகைபடுத்தப்பட்டுள்ளன, அகம்‌, அகப்புறம்‌, 
புறம்‌, புறப்பறம்‌, என்றவாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன . 

அகம்‌ என்னும்‌ பிரிவில்‌ உருவண்ணம்‌, தேவபாணி இவற்றுடன்‌ 
பொருந்திய நிறங்கள்‌ அடங்கும்‌. அகப்புறம்‌ என்னும்‌ பிரிவில்‌ கவிகளு- 
டனும்‌ சிந்துகளுடனும்‌ பொருந்திய நிறங்கள்‌ அடங்கும்‌. புறம்‌ என்கிற 


இத்‌ 


பிரிவில்‌ வேடு, மறம்‌, குறம்‌, சித்து, சோனகம்‌ இவற்றுடன்‌ தொடர்‌ 
புடைய பாடல்களின்‌ நிறங்கள்‌ அடங்கும்‌. புறப்புறம்‌' என்ப தில்‌ 
சாத்தன்‌, வயிரவன்‌, காடுகாள்‌, இர ய்‌ பாடும்‌ பாடல்‌ வகைகளின்‌ 
நிறங்கள்‌ அடங்கும்‌. 


இவற்றுள்‌ முதலிரண்டு வகைகள்‌ (அகம்‌, அகப்புறம்‌) பக்தியிலக்‌, 
கியங்களில்‌ பயிலப்படும்‌ இசை நிலையைக்‌ குறிப்பதாகத்‌ தெரிகிறது. 
மற்ற இரண்டு வகைகள்‌ நாட்டுப்புற இசையில்‌ வரும்‌ பாடல்‌ வகைகளின்‌ 
நிறங்களைக்‌ குறிப்பதாகத்‌ தோன்றுகிறது. 


இனி, 
* - செப்பரிய சிந்து, திரிபதை சீர்ச்சவலை 
தப்பொன்று மில்லாச்‌ சமபாதம்‌ --மெய்ப்படியும்‌. ' 
செந்துறை வெண்டுறை தேவபாணி வண்ணமென்ப 
பைந்தொடியா யின்னிசையின்‌ பா 10 


எனவரும்‌ பஞ்ச மரபு வெண்பாவில்‌, குறிப்பிடப்பட்டுள்ள எட்‌. டு வகை 


யான இசைப்பாக்களை விரிவாகக்‌ காண்போம்‌. 


சிந்து ; பஷ 

சிந்து என்னும்‌ சொல்‌ பல பொருளில்‌ அமைகிறது. தொல்காப்‌.த்‌ 
துள்‌” ஏழெழுத்து முதல்‌ ஒன்பதெழுத்து வரை அமையும்‌ சிந்தடியைக்‌ 
குறிக்கும்‌ பொருளில்‌ அமைகிறது. மூன்று சீர்களைக்‌ கொண்டுள்ள 
அடி சிந்தடி எனப்படும்‌. சிலப்பதிகார உரையுள்‌, பஞ்சமரபுச்‌ செய்‌- 
யுளின்‌ மேற்கோளில்‌, இது இசைப்பாக்களில்‌ ஒன்று எனவும்‌, பிறிதோரி 
டத்தில்‌ இது கூத்து வகைகளில்‌ ஒன்று என்‌.றும்‌ அடியார்க்கு நல்லஃ- 
ரால்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. கவியரசர்‌ கம்பர்‌ : சிந்து ஒக்கும்‌ 
சொல்லினார்‌ ” என்னும்‌ குறிப்பில்‌, *சிந்து” என்னும்‌ சொல்‌ “பண்‌, 
என்ற பொருளமைப்பைத்‌ தருகிறார்‌. சிந்து என்பதை வெண்பாவின்‌ 
வகைகளில்‌ ஒன்றாக (சிந்தியல்‌ பகட்க... யாப்பருங்கல காரிகை 
ஆசிரியர்‌ குறிப்பிடுகிறார்‌ 11 


இவ்வாறு சிந்து என்னும்‌ சொல்‌ பல பொருளைக்‌ கொண்டிருப்‌- 
பினும்‌, இசைத்தமிழைப்‌ பொறுத்த மட்டில்‌ சிந்து என்பதை இசைப்‌ 
பாக்களில்‌ ஒரு வகை என்றே கொள்ளவேண்டும்‌. 


24 


சிந்தின்‌ அமைப்பில்‌ தான்‌ கு வரிகளும்‌ ஒன்று அல்லது இரண்டு 
தனிச்‌ சொற்களும்‌ காணப்பெறுகிறது. அருணகிரிநாதரின்‌ திருப்புகழ்‌ 
பாடல்களிலும்‌ தனிச்‌ சொற்கள்‌ காணப்படுவது குறிப்பிடத்தகுந்தது. 
சிந்து இரண்டு வகைப்படும்‌. அவை: சமநிலைச்‌ சிந்து, வியனிலைச்‌ 


சிந்து, தனிச்‌ சொல்லுக்கு முன்னும்‌ பின்னுமுள்ள வரிகள்‌ அளவு ஒத்து 
அளவான சீர்கள்‌ கொண்டிருப்பது சமநிலைச்‌ சிந்து எனப்படும்‌. தனிச்‌ 
சொல்லின்‌ முன்வரியும்‌ பின்வரியும்‌ அளவு ஒவ்வாமல்‌ அரை அடியில்‌ 
இரண்டு சீர்கள்‌ அல்லது மூன்று சீர்கள்‌ இருந்து, மற்றோர்‌ அரை 
அடியில்‌ 98 அல்லது 4 சீர்கள்‌ அமைந்திருப்பது வியனிலைச்‌ சிந்து 
எனப்படும்‌. இவற்றைத்தவிர நொண்டிச்‌ சிந்து, வழிநடைச்‌ சிந்து, 
காவடிச்‌ சிந்து போன்ற வகைகளும்‌ உண்டு. சிந்தில்‌ தளை வரையறை 
இல்லை. இதில்‌ சந்தத்திற்கும்‌ இயைபுத்‌ தொடைக்கும்‌ சிறப்பிடம்‌ 
அளிக்கப்படுகிறது. 


பஞ்ச மரபு உரையில்‌ சிந்து என்னும்‌ இசைப்பாடல்‌ வகை எடுத்துக்‌- 
காட்டுச்‌ செய்யுட்களுடன்‌ பின்வருமாறு காட்டப்பட்டுள்ளது.12 


**மாணுரு வாயன்று மண்ணே ழளந்தானை 
பூணுரு வந்திகழ்‌ மார்ப னென்றியாங்‌.-கோடுவாங்‌ 
கன்றால்‌ விளவின்‌ கனியுதிர்த்த கார்முகிலை 
முன்றாடி யென்று மதி'” 


“பேயின்‌ முலையுண்டு பிள்ளையாய்‌ நின்றானை 
ஆய ஸனிவனென்‌ நறிந்தா ரறிந்திலலே” * 
இவை இரண்டடியாய்த்‌ தம்மிலொத்து வந்த சிந்து. 


'*ஓரிசை முன்னிசை சுத்தம்‌ பீர்‌ கண்டமிசை 
நேர்புரி கண்ட நெறிமுறையே - சார்‌ பொலிந்த 
வெட்டு வகையு மிசையின்‌ புணர்ப்பென்றார்‌ 
மட்டலருங்‌ கூந்தலாய்‌ “வந்து.” 


என்ன:ம்‌ வெண்பாவில்‌, ஓரிசை, முன்னிசை, சுத்தம்‌, பீர்கண்டம்‌, 
இசைகண்டம்‌, நிறைநிலை, நெறிநிலை, முறை கண்டம்‌ என்றவாறு 
எட்டுவகையான இசைப்புணர்ப்புகள்‌ கூறப்பட்டுள்ளன 189, 


“இசைப்புணர்ப்பு'' என்பதை 
புணர்த்தல்‌ என்று பொருள்‌ கொள்ளலாம்‌. 


இயற்பாக்களோடு நிறத்தைப்‌ 


2௮ 


பஞ்சமரபு உரையாசிரியர்‌ இவற்றை ஓரடியாலும்‌ இரண்டடியாலும்‌, 
மூன்றடிய.லும்‌ வரும்‌ சிந்துகளின்‌ இசையமைப்போடு பொருத்திக்‌ 
காட்டுகிறார்‌. இங்கு **சிந்து”£* என்பைத இசைப்பாடல்‌ என்னும்‌ 
பொதுவான பொருளில்‌ உரையாசிரியர்‌ கையாண்டுள்ளார்‌ என்று 
கருதலாம்‌. 


ஓரிசை என்பது ஓரடி இசையாகும்‌. 
**ஓரடியிசையே ஓரிசையாகும்‌'” முன்னிசை என்பது , 


₹: இரண்டடியிசையே வேறு படவரின்‌ 
டி று 


முரண்ட புலவர்‌ முன்னிசை யென்ப” 


இரண்டடிகளும்‌ வெவ்வேறு இசை கொண்டிருத்தல்‌ முன்னிசை 
எனப்படும்‌. 
சுத்தம்‌ என்பது, 

** மூன்றடி யோரிசை முறைவே றாமெனிற்‌ 

றோன்றிச்‌ சுத்தமாகு மென்ப”? 


மூன்றடிகளும்‌ வெவ்வேறு இசையுடன்‌ கொண்டு ற சுத்தம்‌ 
எனப்படும்‌. (ஓரிசை முறை வேறு) பீர்கண்டம்‌ என்பது, 


““முன்னிரண்‌ டடியு மோரிசை யாகிப்‌ 
பின்னிசை வேறுறிற்‌ பீர்கண்டம்மே' * 


முதலிரண்டு அடிகளும்‌ ஓரிசையாக நின்று, மூன்றாமடியில்‌ இசை 
வேறுபடின்‌, அது பீர்கண்டம்‌ எனப்படும்‌. இசை கண்டம்‌ என்பது, 


““முதலடி தன்னுடன்‌ மூன்றா மடியொத்‌ 
திரண்டடி வேறுறி லிசைகண்‌ டம்மே””, 


முதலடியும்‌ மூன்றாமடியும்‌ இரைசயில்‌ ஒத்து, இரண்டாமடி இசை 
வேறுபட நிற்பது இசை கண்டம்‌ எனப்படும்‌, நிறை நிலை என்பது. 


26 


“இரண்டடி யோரிசை நிறை நிலையாகும்‌” * 
இரண்டடிகளும்‌ ஓரிசையாக வருவது நிறை நிலை ஆகும்‌. 


நெறிநிலை என்பது, 


“முதலடி வேறாய்‌ முதலீ ரடியும்‌ 
நேர்படு மோரிசை நெறி நிலையாகும்‌. 


முதலடி வேறாகவும்‌, அடுத்த இரண்டடிகளும்‌ ஓரிசையாக நிற்க, 
நெறிநிலை எனப்படும்‌. முறைகண்டம்‌ என்பது. , 


“மூன்றடி யயோரிசை முறை கண்டம்மே”்‌ மூன்றடிகளும்‌ 
ஓரிசை கொண்டு விளங்குவது முறைகண்டம்‌ எனப்படும்‌. 


இவ்வாறு சிந்துகளின்‌ இசைப்‌ புணர்ப்பு பஞ்சமரபில்‌ கூறப்பட்‌- 
டுள்ளது. 


சிந்து என்பது இசைப்பாடல்‌ என்னும்‌ பொதுவான பொருளில்‌, 
பண்டைக்‌ காலத்திலேயே வழக்கில்‌ இருந்திருப்பினும்‌, இப்பாக்களுக்கு 
அதனதன்‌ பயன்பாட்டையும்‌ சந்தர்ப்பத்தையும்‌ பொருத்து, காவடிச்‌, 
சிந்து, வழிநடைச்சிந்து, நொண்டிச்சிந்து என்பது போன்றதோர்‌ தனி 
உருவம்‌ கிடைத்தது, கி. பி. 1865லிருந்து 1891 வரை வாழ்ந்த 
அண்ணாமலை ரேட்டியர்ர்‌ இயற்றிய பாடல்களில்‌ தான்‌ எனக்‌ 
கூறலாம்‌. ர 


அண்ணாமலை ரெட்டியார்‌ சிந்துகள்‌ இயற்றுவதற்குப்‌ பல பாடல்‌ 
கள்‌ முன்னோடியாக இருந்தன எனலாம்‌. அளவான சீர்களைக்‌ 
கொண்டும்‌, தனிச்‌ சொற்க்ஞ்டனும்‌ கூடிய சமநிலைச்‌ சிந்தின்‌ அமைப்பு 
அருணகிரிநாதரின்‌ திருப்புகழ்‌ பாடல்களிலும்‌ ஓரளவு காணப்படுகிறது. 
சில பழைய திருப்டிக்ழ்‌ பதிப்புக்களில்‌, * வங்கார மார்பிலணி” போன்ற 
திருப்புகழ்‌ பாடல்கள்‌ * “காவடிச்சிந்து” * என்னும்‌ தலைப்பில்‌ அச்சிடப்‌ 
பட்டுள்ளன. இதிலிருந்து 15 ஆம்‌ நூற்றாண்டிலும்‌ சித்தின்‌ வளர்ச்சி 
இருந்திருக்கிறது எனலாம்‌, 


நூல்‌ வடிவில்‌ அண்ணாமலை ரெட்டியா। 


-யானதாக அமைந்தாலும்‌, சிந்துப்பாட்‌ 
ஆழ்வார்களின்‌ பாடல்கள்‌, பள்ளு, 


ரின்‌. சிந்துகள்‌ முதன்மை 
டின்‌ தாக்கம்‌ சித்தர்‌ பாடல்கள்‌, 
குறவஞ்சி போன்றவற்றிலும்‌ 


27 


நிகழ்ந்திருக்கிறது. வடலூர்‌ இராமலிங்க சுவாமிகளின்‌ பாடல்களிலும்‌ 
சிந்தின்‌ அமைப்பு காண முடிகிறது. தற்போது சுப்ரமணிய பாரதியாரின்‌ 
சந்துகள்‌ மிகவும்‌ பிரபலமாக வழக்கில்‌ உள்ளன. பெரியசாமி தூரன்‌ 
அவர்கள்‌ இயற்றிய சிந்துகளும்‌ பிரபலமாக இசையரங்குகளில்‌ 
பாடப்பட்டு வருகின்றன . 


எனவே பஞ்சமரபில்‌ குறிப்பிடப்பட்டிருக்கும்‌ சிந்து என்னும்‌ 
இசைப்பா, கி.பி, 10 ஆம்‌ நூற்றாண்டுக்கு முன்பிருந்த பாவின 
வகையைச்‌ சேர்ந்தது என்றும்‌, இது ஒரு தொடர்ந்த மரபோடு விளங்கி, 
பின்னர்‌ அண்ணாமலை ரெட்டியாரின்‌ காலத்தில்‌ முழு வளர்ச்சியுற்றது 
எனவும்‌ அறியலாம்‌. 


திரிபாதம்‌ : என்பது மூவடிகளைக்‌ கொண்ட செய்யுள்‌ வகையாகும்‌. 
பஞ்ச மரபு உறையில்‌ இதற்கு எடுத்துக்‌ காட்டாகச்சிலப்பதிகாரத்‌- 
தின்‌ :“ஆய்ச்சியர்‌ குரவை” பாடல்கள்‌ தரப்பட்டுள்ளன. 


**பாம்பு கயிறாக்‌ கடல்‌ கடைந்த மாயவ 
னீங்கு நம்‌ மானுள்‌ வருமே லவன்‌ வாயில்‌ 
்‌ ஆம்பலந்‌ தீங்குழல்‌ கேளாமோ தோழீ:' 


மேலும்‌ **கன்று குணிலா?? அதற்கு சாரற்‌'” முதலான 
பாடல்களும்‌ தரப்பட்டுள்ளன. **பாதம்‌”' என்பது பாடல்களில்‌ 
பயின்றுள்ள அடியைக்‌ குறிப்பதாகக்‌ கருதலாம்‌. இவை மூன்றடியாய்த்‌ 


தம்மிலெ௱த்து வந்த திரிபாதம்‌ ஆகும்‌. இவற்றை ஒத்தாழிசை வகை 
என்றும்‌ கூறலாம்‌. 


சவலை : என்பது ஈற்றயலடி ஒரு சீர்‌ குறைந்து வருவது. 
இதற்குரிய செய்யுள்‌ வருமாறு. 


*“அலைகட லடைத்தனை யமநினை ௰யுயர்த்தனை 
சிலையினை யிறுத்தனை திருவமர்‌ மார்பினை 
மலையினை எடுத்தனை. மாலே! 


நிலையினை யறிபவ ரியாவரு “மில்லை”? 


ம்பாதம்‌ 1 என்பது, நான்கடியிலும்‌ சீரெொத்து முற்றிலும்‌ 
நெடிலெழுத்தாகவே (குரு) வருவது. இதற்குரிய செய்யுள்‌ வருமாறு? 


28 


காரார்‌. தோகைக்‌ கண்ணார்‌ சாயற்‌ 
றேரா ரல்குல்‌ தேனார்‌ தீஞ்சொல்‌ 
போரார்‌ வேற்கட்‌ பொன்னே யின்னே 
வாரா ரல்லர்‌ போனார்‌ தாமே”?. 


இப்பாவகை அருணகிரிநாதரின்‌ திருப்புகழிலும்‌ காணப்படுகிறது. 
(உ.ம்‌) பாலாய்‌ நூலாய்‌ தேனாய்‌ நீளாய்‌ 


பாகாய்‌ வாய்‌ சொற்‌- 


இதனைத்‌ தொல்காப்பியத்துள்‌ கூறப்பட்டுள்ள 20 வகை 
வண்ணங்களில்‌, நெடுஞ்சீர்‌ வண்ணத்திற்கு எடுத்துக்காட்டாகக்‌ 
கூறலாம்‌, 


மேற்குறித்த சிந்து, திரிபதை, சவலை, சமபாதம்‌ என்பன 
பிற்காலத்தார்‌ வகுத்துரைத்த இயல்பற்றிய யாப்பு விகற்பங்களாகும்‌. 
இவையாவும்‌ தொல்காப்பியச்‌ செய்யுளியலின்படி யாப்பின்‌ பொருளிலும்‌ 
வேறுபட்ட கொச்சக வொரு போகினுள்ளும்‌, பண்ணைத்‌ தோற்றுவிக்கும்‌ 
இசைப்பாடல்களாகிய பண்ணத்தி என்னும்‌ பகுப்பினும்‌ அடங்குவன 
வாகும்‌ என்பது பேராசிரியர்‌ வெள்ளைவாரணனாரின்‌ கருத்து.14 


செந்துறை : செந்துறை என்பது உலகியல்‌ வழக்குப்பற்றி 
மக்களை இயல்பாகப்‌ புகழும்‌ நிலையில்‌, இசைத்திறம்‌ பொலிய 
இயற்றப்‌ பெற்ற இசைத்‌ தமிழ்ப்‌ பாடலாகும்‌. இசைத்‌ தமிழில்‌ பண்‌- 
தாளம்‌ ஆகியவற்றிற்குச்‌ சிறப்பிடம்‌ அளித்து, இசைத்துறைக்கே 
யுரியவாக இயற்றப்படும்‌ இசைப்பாடல்கள்‌, எடுத்துக்காட்டாக15, 


“கொன்றை வேய்ந்த செல்வ னடியிணை 
யென்று மேத்தித்‌ தொழுவோம்‌ யாமே”? 
“நீரின்‌ கடவுட்‌ சேவடி யிணையைப்‌ 
பேரின்‌ பஞ்சேர்ந்‌ தெய்துத லிடமே”” 
**ஆதி பகவ ஸம்மலர்ச்‌ சேவடி 

நீதியா லேத்தி நினைவோம்‌ யாமே”” 


ஆகிய இரண்டடியாலான செய்யுட்களைக்‌ கூறலாம்‌. 


29 


இசைக்கே சிறப்புரிமையுடைய இவ்விசைப்‌ பாடல்‌ நெறி 
செந்துறை மார்க்கம்‌'' எனப்பண்டைக்காலத்தில்‌ வழங்கப்பட்டது. 
இதளனத்‌ தற்போது செவ்விசைப்‌ பாடல்கள்‌ ( 018851051 380828) 
என்று கூறப்படுவ3தாடு ஒப்பிடலாம்‌. செந்துறை,தமிழ்ப்‌ பாவகை 


வடிவமாகவும்‌ திகழ்கின்றது. 


ஏிவண்டுறை . வெண்டுறை என்பது நாடகத்‌ தமிழில்‌ இடம்‌ பெறும்‌ 
இசைப்‌ பாடல்‌ வகையாகும்‌. இவை உள்ளதனை உயர்த்திக்‌ கூறும்‌ 
நோக்கத்துடன்‌ இல்லதனையும்‌ விரவிக்‌ கூறும்‌ புனைந்துரை வகையில்‌, 
இசைநலம்‌ பொருந்த எளிய சொற்களால்‌ இயற்றப்பட்ட இசைப்‌ பாடல்‌ 
களாகும்‌. அபிதயத்கிற்கும்‌, முடுகியலாகிய அராகத்திற்கும்‌ உரியனவாய்‌ 
இசைக்கும்‌ நாடகத்திற்கும்‌ பொதுவாக அமைந்த இவ்விரைப்‌ பாடல்‌ 
நெறி **வெண்டுறை மார்க்கம்‌”? என்று பண்டைக்காலத்தில்‌ 
வழங்கப்பட்டது, 

வெண்டுறைக்கு எடுத்துக்காட்டாக, பஞ்சமரபு உரையில்‌ 
கூறப்பட்டுள்ள செய்யுள்‌ பின்வருமாறு. 


*“தாளாள ரல்லாதார்‌ தம்பால ராயக்கா லென்னாமென்னாம்‌ 
யாளியைக்‌ கண்டஞ்சி யானைதன்‌ கோடிரண்டும்‌ 
பீலீபோற்‌ சாய்த்து விடும்பிலிற்‌ றியாங்கே' : 


*பாலா ரரவணையிற்‌ பண்டொருநாட்‌ டுயின்றானைப்‌ 
பாரீர்‌ பாரீர்‌ 


கோல வரிவில்‌ லிருத்தானைக்‌ குலமறைகள்‌ 
மாயவனே யென்று வாழ்த்துமா லாங்கே' ” 
இவை மூன்றடியாய்‌ வந்த வெண்டுறை. 


வெண்டுறை யானது தமிழ்ப்‌ பாவகை வடிவமாகவும்‌ திகழ்ின்ஈது. 


தேவபாணி : 


இயற்கை வனப்பும்‌ தெய்வ வனப்புமாகிய இரு வகை வனப்புகளே 
இசைப்‌ பாடலுக்குரிய சிறப்புடைப்‌ பொருள்களெனப்‌ பண்டைக்காலத்தில்‌ 
கருதப்பட்டது, இதனாலேயே இசைப்பாடல்கள்‌ யாவும்‌ உலகியற்‌ 
பொருள்களின்‌ இயற்கையழகினையும்‌ அவற்றின்‌ உடனாய்‌ விளங்கும்‌ 


30 


தெய்வ அழகினையும்‌ பொருளாகக்‌ கொண்டு பாடப்‌ பெறுவனவாயின. 
இவற்றுள்‌ தெய்வ அழகினைப்‌ பொருளாகக்‌ கொண்டு பாடப்‌ பெறும்‌ 
பாடல்கள்‌ :*தேவபாணி'” என்னும்‌ பெயரால்‌ வழங்கப்பட்டன. 
தேவபாணி என்பது தேவரை முன்னிலைப்படுத்திப்‌ பரவும்‌ பாட்டு 


எனப்படும்‌. 


**ஏனை யொன்றே 
தேவர்ப்‌ பராஅ முன்னிலைக்‌ கண்ணே”' 
்‌ ! (தொல்‌. செய்‌. 199) 


என்பது தொல்காப்பியச்‌ செய்யுளியற்‌ சூத்திரமாகும்‌. இச்சூத்திரம்‌ 
கலிப்பாவின்‌ நால்வகைப்‌ பகுப்புக்களுள்‌ ஒன்றாகிய “ஒத்தாழிசைக்‌ கலி 
முன்னிலையிடமாகத்‌ தேவரைப்‌ பராவும்‌ பொருண்மைத்து'' என்னும்‌ 
பொருளில்‌ அமைகிறது(6 இது பெருந்‌ தேவபாணி, சிறு தேவபாணி 
என்று இருவகைப்படும்‌. பஞ்சமரபு குறிப்புரையில்‌ இவ்விரண்டு வகை- 
களும்‌ பாவினங்களேயன்றி, பெரியதேவர்‌, சிறிய தேவர்‌ என்பதன்று : 
சிறு தெய்வம்‌, பெருந்‌ தெய்வம்‌ என்பது பொருத்தமாகும்‌. சிறு தெய்‌- 
வத்திற்குப்‌ பெருந்‌ தேவ பாணிப்‌ பாடலும்‌, பெருந்‌ தெய்வத்திற்குச்‌ 
சிறு தேவபாணிப்‌ பாடலும்‌ கூட பாடப்பெறும்‌ என்று காணப்படுகிறது17 
எனவே தேவபாணி என்பதைத்‌ தெய்வத்தை முன்னிலையில்‌ வைத்துப்‌ 
பரவிய பாடல்‌ இசைவகை எனக்‌ கொள்ளலாம்‌, தெய்வங்களைப்‌ 
புகழ்ந்து தேவபாணி புணர்க்கும்‌ போது ௮, இ.௨உ. எ. ஓஒ. என்னும்‌ 
குற்றெழுத்தைந்தினாலும்‌ புணர்க்க வேண்டும்‌ என்று இப்பாவின்‌ இசைப்‌ 


புணர்ப்பு இலக்கணம்‌ கூறப்பட்டுள்ளது. 


பஞ்சமரபு உரையில்‌ பெருந்தேவபாணிக்குரிய எடுத்துக்காட்டுச்‌ 
செய்யுளாக, பண்‌ கவுசிகம்‌, இரண்டு ஒத்துடைத்‌ தடாரம்‌ என்னும்‌ 


தாளத்திலமைந்த எண்‌ சீரான்‌ வந்தஅசிரிய விருத்தம்‌ காட்டப்பட்டுள்ளது 


*“மலர்மிசைத்‌ திருவினை வலத்தினில்‌ வைத்‌ 
மறிதிரைக்‌ கடலினை மதித்திட வடைத்தனை 
இலகொளித்‌ தடவரை கரத்தினி லெடுத்தனை 
இனதிறைத்‌ தொகைகளை யிசைத்தலி லழைத்தனை 


தனை 


31 


முலை யுணத்‌ தருமவள்‌ நலத்தினை முடித்தனை.. 
முடிகள்பத்‌ துடையவ னுரத்தினை யறுத்தனை . 
உலகனைத்‌ தையுமொரு பதத்தினை லொடுக்கினை 
ஒளிமலர்க்‌ கழுறரு வதற்கினி யழைத்துமே” * 


இப்பாடல்‌ மாயோனைப்‌ (திருமாலை ) புகழ்ந்து பாடுவதாக 
அமைந்திருப்பதால்‌ இஃது மாயோன்‌ பாணி எனவும்‌ அழைக்கப்படும்‌. 
இங்கு இறைவனை முன்‌ கூறாது மாயோனை முன்‌ வைத்து பாடடப்‌- 
பட்டது! எதற்காகவெனில்‌ மாயோன்‌ காவற்‌ கடவுளாய்‌ அருளுகிறான்‌ 


என்பதற்கே. 


மேற்கண்ட இப்பாடலின்‌ ௪ந்த அமைப்பு ஆதி அல்லது ஏக 
தாளத்தை உணர்த்துகிறகா. எனவே. இரண்டு ஒத்துடைத்‌ தடாரம்‌ 
என்ற தாளம்‌ ஆதி அல்லது ஏக தாளத்தை ஒத்தது எனலாம்‌. பண்‌ 
கெளசிகம்‌, தற்போதுள்ள பைரவி, இராகத்தை ஒத்தது. மேற்கூறிய 
செய்யுட்கள்‌ அடியார்க்கு நல்லார்‌ உரையிலும்‌ எடுத்துரைக்கப்பட்டுள்‌- 
என18,. இவை எண்சீரான்‌ வந்த கொச்சக வொருபோகு என்னும்‌ 


யாப்பிற்கு உரியது. 


சிறு தேவபாணிக்குரிய எடுத்துக்காட்டுச்‌ செய்யுளாக, டண்‌-அத்த- 
ராட்டத்திலமைந்த (திராடம்‌) நாற்சீரடியாய்‌ வந்த கலிவிருத்தப்பாடல்‌ 
கொடுக்கப்பட்டுள்ளது. 
*₹*வண்ணமலர்ச்‌ சரங்கோத்து மதனவேள்‌ மிகவெய்யக்‌ 
கண்ணளவோர்‌ புலனாகக்‌ கனல்‌ விழியா லெரித்தனையால்‌ 
(விழித்தனையால்‌) 
எண்ணிறந்த தேவர்களு மிருடிகளு மெழுந்தோட 
ஒண்ணுதலாள்‌ பாகங்‌ கொண்‌ டொருதனியே யிருந்தனையே” 
இது சிவன்‌ பேரிலமைந்த பாடல்‌, 


பஞ்சமரபு உரையில்‌ வினாயகரைப்‌ ( பிள்ளையாரை ) போற்றிப்‌ 
பாடும்‌ பாடல்‌, பிள்ளையார்‌ பாணிக்குரிய செய்யுளாகக்‌ கொடுக்கப்‌- 
பட்டுள்ளது. இது பண்‌ வியாழக்‌ குறிஞ்சியில்‌ அமைந்தது. இப்பண்‌ 
தற்போதுள்ள செளராஷ்ட்ரம்‌ என்னும்‌ இராகத்திற்கு நேரானது. 


லன்‌ 


படைக்கும்‌ புவிப்பந்த மலற்கும்‌ புலத்துங்க ட 
னுடைச்சங்‌ கை விட்டின்பத்‌ தொழுக்கம்‌ பெருத்‌ தொன்றுங்‌ 
கடத்தின்‌ கடக்கம்ப மதத்திற்‌ செம்புதற்‌ கொம்பும்‌ 

படற்கு மனுக்கன்‌ புற்‌ நிருக்குங்‌ கருத்துண்டே. 


இப்பாடல்‌ சிலப்பதிகார அடியாாக்கு நல்லார்‌ உரையிற்‌ காணப்பட- 
வில்லை. பஞ்சமரபு குறிப்புரையில்‌ *இப்பாடலடிகள்‌ பதிற்றுப்பத்தின்‌ 
முதற்பத்தில்‌ உள்ளன போலும்‌” என்ற குறிப்பு காணப்படுகிறது. 


இவற்றைத்‌ தவிரச்‌ சந்திரனைப்‌ பாடும்‌ பின்வரும்‌ தேவபஈணிப்‌ 
பாடலொன்று சிலப்பதிகார உரையிற்‌ காணப்படுகிறது19 


*-குனரகடன்‌ மதிக்கு மதலையை 
குறுமுய லொளிக்கு மரணினை 
இரவிரு ளகற்று நிலவினை 
இறையவன்‌ முடித்த வணியினை 
கரியவன்‌ மனத்தி னுதிதனை 
கயிரவ மலர்த்து மவுணனணை 
பரவுநர்‌ தமக்கு நினதிரு 


பதமலர்‌ தபுக்க வினையையே: ? 


பஞ்சமரபு உரையில்‌ பாணர்‌ புணர்த்த தேவபாணி என்பதாகப்‌ பண்‌- 
தக்கேசி, தூசி மட்ட தாளத்திலமைந்த இரண்டு பாடல்கள்‌ எடுத்துக்‌- 
காட்டப்பட்டுள்ளன. பாணர்‌ புணர்த்த தேவபாணி வருமாறு 


*- கரியா மிடற்கரி கால காலா, 

கிரியத ரியினுரி யாவரி கொள்‌ சிலையா 
கிரியத ரியனுரி யாவரி கொண்‌ கிலையா 
வரியா வா வரி கொள்‌ புலியா ரதளா”? 

** நீறு புனைந்தா ரெரி கொள்‌ சடைமுடியா 
எரி.பி னுருவா ரரியம்பிகை 


கரிவரி யவடிகள்‌ எலான வாயின வே. 


33 
இப்பாடல்களின்‌ தூய உருவம்‌ புலப்படவில்லை என்றும்‌, முகநிலை , 
கொச்சகம்‌, முரி, இசைப்பா, இசையளவு பா என்பனவற்றுள்‌ ஏதேனும்‌ 


ஒரு பகுதியில்‌ இது இருத்தல்‌ கூடும்‌ எனவும்‌, பஞ்ச மரபின்‌' குறிப்‌- 
புரையில்‌ காணப்படுகிறது. - 


பண்‌ தக்கேசி தற்போதுள்ள காம்போதி இராகத்திற்கு நேரானது. 
தூசி மட்டம்‌ என்னும்‌ தாளத்தின்‌ விவரம்‌ தற்போது அறியமுடியவில்லை . 


வண்ணம்‌ : வண்ணம்‌ என்பது பாட்டின்‌ கண்ணே நிகழும்‌ ஓரை 
விகற்பமாகும்‌ உயிரெழுத்துக்களுள்‌ குறில்‌ நெடில்‌ ஆகிய மாத்திரை- 
யளவு பற்றியும்‌, மெய்யெழுத்துக்களுள்‌ வல்லெழுத்து, மெல்லெழுத்து. 
இடையெழுத்து ஆகிய இனம்‌ பற்றியும்‌ செய்யுளுக்குரிய அசை, சீர்‌, 
அடி, தொடை முதலிய பிற உறுப்புக்கள்‌ பற்றியும்‌ செய்யுட்கள்‌ 
வெவ்வேறு ஓசை நயம்‌ உடையனவாய்ப்‌ படிப்போர்க்கும்‌ கேட்போர்க்‌- 
கும்‌ சுவை பயக்கும்‌ இனிய பாக்கள்‌ வண்ணம்‌” என்‌ வழங்கபெறும்‌. 
இது தொல்காப்பியத்தில்‌ இருபது வகையாகக்‌ குறிப்பிடப்‌ பட்டுள்ளது?” 
இருபது வண்ணங்கள்‌ வருமாறு :, 


பாஅ வண்ணம்‌ ; தாஅ வண்ணம்‌ 

வல்லிசை வண்ணம்‌ ; மெல்லிசை வண்ணம்‌ 
இயைபு வண்ணம்‌ ; அளபெடை வண்ணம்‌ 
நெடுஞ்சீர்‌ வண்ணம்‌ ; குறுஞ்சீர்‌ வண்ணம்‌ 
அகப்பாட்டு வண்ணம்‌ ; புறப்பாட்டு வண்ணம்‌; : 
ஒழுகு வண்ணம்‌ ; ஒரு௨ வண்ணம்‌ 

எண்ணு வண்ணம்‌ ; அகைப்பு வண்ணம்‌ 
தூங்கல்‌ வண்ணம்‌ ; ஏந்தல்‌ வண்ணம்‌ 

உருட்டு வண்ணம்‌ ; முடுகு வண்ணம்‌ 


சித்திர வண்ணம்‌ ; நலிபு வண்ணம்‌ 


34 


தொல்காப்பியத்தில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள மேற்சுண்ட வண்ணங்களுக்‌- 
குச்‌ சிலப்பதிகாரத்தில்‌ உள்ள சி ல பாடல்கள்‌, திருஞானசம்பந்தரின்‌ திரு 
விராகம்‌, திருமழிசை ஆழ்வாரின்‌ திருச்சந்தவிருத்தம்‌, பட்டினத்தடிகளின்‌ 
கோயில்‌ நான்‌ மணிமாலையிலுள்ள சில சந்தப்பாடல்கள்‌, ஒட்டக்கூத்தர்‌ 
வேதாந்த தேசிகர்‌, இரட்டையர்‌ ஆகியேோஈ£ரின்‌ சில பாடல்கள்‌, 
அருணகிரிநாதரின்‌ திருப்புகழ்‌ ஆகியவை இலக்கிய ஆதாரங்களாக 
உள்ளன. இதனடிப்படையில்‌ இசைத்தமிழ்‌ நூலான பஞ்சமரபில்‌ 


வண்ணம்‌ என்பது இசைப்பாக்களுள்‌ ஒன்றாகக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது . 


பஞ்சமரபு உரையில்‌ வண்ணம்‌, பெருவண்ணம்‌, சிறுவண்ணம்‌ 
என்று இரண்டு வகையாகக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வகைப்பாடு 
பாடலின்‌ அளவு அடிப்படையில்‌ வந்திருக்கலாம்‌. 


சிறு வண்ணத்திற்குரிய பஞ்சமரபு உரையின்‌ எடுத்துக்காட்டுச்‌ 
செய்யுள்‌ வருமாறு : 


**செல்வபோர்க்‌ கதக்கண்ணன்‌ செயிர்த்‌ தெறிந்த சினவாழி 
முல்லைத்தார்‌ மறுமன்னர்‌ முடித்தலையை முருக்கிப்போய்‌ 
எல்லைத்தீர்‌ வியன்‌ கொண்மூ விடை நுழையு மதியம்போன்‌ 


மல்லலோங்‌ கெழில்யானை மருமம்பாய்ந்த தொளித்ததே '” 


இது நாற்சீரான்‌ வந்த கொச்சகக்‌ கலிப்பா. பஞ்சமரபு உரையில்‌ மேலும்‌ 


பாணர்‌ புணர்த்த வண்ணத்திற்கு எடுத்துக்காட்டு காட்டப்பட்டுள்ளது. 


“"தாரப்பட்டங்‌ கட்டியமன்‌ மதனைத்‌ தண்ருடை நிழற்கீழ்‌ 
ஈரபட்டங்‌ கட்டினன்‌ காணிராச ராசன்‌ 
வீரபட்டங்‌ கட்டிவிட்ட ணன்‌ மெய்யடி யாரையன்று 


சேோபட்டங்‌ கட்டினான்‌ கெட்டனன்‌ சேனையோடே- " 


35 


இதற்குப்‌ பண்‌ வியாழக்குறிஞ்சி தாளம்‌ - ஏகம்‌, வியாழக்‌ குறிஞ்சிப்‌ 
பண்‌ தற்போதுள்ள செளராஷ்ட்ரம்‌ என்னும்‌ இராகத்திற்கு இணை- 
யானது. 


அடியார்க்கு நல்லார்‌ தமது உரையில்‌, **வண்ணம்‌ '' ஒரு 
வகையான்‌ மூன்று வகைப்படும்‌. பெருவண்ணம்‌, இடைவண்ணம்‌, 
வனப்பு வண்ணம்மென. அவற்றுள்‌ பெருவண்ணம்‌ ஆறாய்‌ வரும்‌ 
இடைவண்ணம்‌ இருபத்தொன்றாய்‌ வரும்‌ ; வனப்பு வண்ணம்‌ நாற்பத்‌ 


தொன்றாய்‌ வரும்‌” என்று குறிப்பிட்டுள்ளார்‌. இம்மூன்று வண்ணங்கள்‌ 


“எண்ணிய நூற்‌ பெருவண்ணம்‌ இடைவண்ணம்‌ 


துட 


வனப்பெண்ணும்‌..... என்ற சேக்கிழார்‌ பாடலிலும்‌, 


39 


*“கண்ணுமூன்று முடை..... என்ற ஞானசம்பந்தப்‌ பெருமான்‌ 
தேவாரத்திலும்‌ குறிப்பிடப்பட்டுள்ளன 1. 


நாடகத்‌ தமிழில்‌ சுண்ணம்‌, சுரிதகம்‌, வண்ணம்‌, வரிதகம்‌ என்னும்‌ 

சொல்வகை நான்கினுள்‌ மேற்குறித்த வண்ணமும்‌ ஒன்றாக வைத்து 
எண்ணப்பட்டுள்ளது. **சொல்வகை நான்கு வகைப்படும்‌. 

சுண்ணம்‌- நான்கடியான்‌ வருவது 

சுரிதகம்‌ - எட்டடியான்‌ வருவது 

வண்ணம்‌ - நானான்கடியான்‌ வருவது 

வரிதகம்‌ - 93 அடியான்‌ வருவது... இதிலிருந்து நாடகத்‌ தமிழில்‌ 
36 அடிகளால்‌ இயன்ற இசைப்பாடலை வண்ணம்‌ என்ற பெயரில்‌ 
வழங்கினர்‌ எனத்‌ தெரிகிறது. 

வண்ணம்‌ மேலும்‌ ஐந்து வகையாகக்‌ கூறப்பட்டுள்ளது. 22 

பத்திய வண்ணம்‌, சித்திர வண்ணம்‌, 

ஆம்பல்‌ வண்ணம்‌, பாத்திப வண்ணம்‌, 


குவளை வண்ணம்‌. 


36 


இவை தொல்காப்பியத்தில்‌ சொல்லப்பட்ட 30 வகை வண்ணங்‌- 
களினின்றும்‌ மாறுபட்டவை. பஞ்சமரபு தவிர வேறு எந்த நூலிலும்‌ 
இவ்வகைப்பாடு காணப்‌ படவில்லை. இவற்றின்‌ இலக்கணம்‌ வருமாறு: 
பத்திய வண்ணமாவது, தலைப்பாவே இரண்டடியாலும்‌, நாலடியாலும்‌ 
முதன்மொழி கடைமொழியுடன்‌ மண்டிலம்‌ கொண்டு வரப்பாடுவது 


சித்திர வண்ணமாவது, ஐந்தாய்‌ அந்தாதி எழுவாயடியும்‌, ஈற்றடி- 
யும்‌ மண்டிலங்‌ கொள்ளப்‌ பாடிப்புணர்ப்பது. ஆம்பல்‌ வண்ணமாவது , 
எழுவாய்‌ வடித்த முட்டொடர்பு பட்டு முதலடிமண்டிலங்‌ கொண்டு வரப்‌- 
புணர்ப்பது. பாத்திப வண்ணம்‌, குவளை வண்ணம்‌ ஆகிய இரண்டிற்கும்‌ 
பஞ்சமரபு உரையில்‌ விளக்கம்‌ இல்லை, இவையன்றி வேறு வண்ணம்‌ 


புணர்க்க முடியாது என்று உறுதியாகக்‌ கூறப்பட்டுள்ளது. 


இது காறும்‌ விளக்கிய பண்டைத்‌ தமிழிசை இலக்க௪ண நூல்களில்‌, 
காணப்படும்‌ சிந்து, திரிபதை, சவலை, சமபாதம்‌, செந்துறை, வெண்‌. 
டுறை, தேவபாணி, வண்ணம்‌ 'எனப்படும்‌ இந்த எட்டுவகை இசைப்‌... 
பாக்களே நாட்டுப்புறப்பாடல்களாகவும்‌ தற்போது செவ்விசை அரங்கு. 
களிலும்‌, நாட்டிய அரங்குகளிலும்‌ இடம்‌' பெறும்‌ செவ்விசைப்‌ பாடல்‌ 
வகைகளாகவும்‌ வளர்ச்சியடைந்துள்ளன என்றறியலாம்‌. 


தமிழில்‌ எழுதப்பட்டுள்ளப்‌ பண்டைய இசை இலக்கண நூலான 
பஞ்சமரபில்‌, இசைப்பாக்கள்‌, சுத்தப்பாக்கள்‌, தேசாளப்‌ பாக்கள, 
தமிழ்ப்பாக்கள்‌ என்று மூன்று வகையாக வகைப்படுத்தப்பட்டுளளன. 99 
தற்போதைய வழக்கிலுள்ள கிருதி, கீர்த்தனை, தரு, இராகமாலிகை, 
பதம்‌, ஜாவளி, தில்லானா முதலான இசை உருப்படிகளின்‌ வளர்ச்சிக்கு 
மேற்கூறப்பட்ட பாக்களின்‌ பங்கு குறித்து அறிவது பொருத்தமாகும்‌. 
எனவே சுத்தப்பாக்கள்‌, தேசாளப்பாக்கள்‌ தமிழ்ப்பாக்கள்‌ என்னும்‌ மூன்று 
வகை இசைப்பாக்களின்‌ இலக்கணங்களைப்‌ பஞ்சமரபு வாயிலாக 
அறியலாம்‌. 


சுத்தப்பாக்கள்‌:- இவை சதுராட்டி, சாவட்டணை,, முகண்டி , 
பிரவந்தம்‌, தலைக்கண்டி என்று ஜந்து வகைப்படும்‌. இவை ஆரிய 
வடசொல்லால்‌ புணர்க்கப்படும்‌. சதுராட்டி என்னும்‌ பாவகை, உக்கிரகம்‌ 


37 


(உக்கிரசம்‌) துருவ, யாபோகம்‌ என்னும்‌ மூன்றடிகளால்‌ புணர்க்கப்‌- 
படும்‌. இது தரிதாது பிரபந்தம்‌ என்று வடமொழியில்‌ அழைக்கப்‌ 
படுகிறது. இவையே தற்போது கிருதி, கீர்த்தனை ஆகிய உருப்படிகளில்‌ 
பல்லவி, அனுபல்லவி, சரணம்‌ என்னும்‌ மூன்று அங்கங்கள்‌ ஏற்பட 
முன்னோடியாக இருந்தன. தமிழில்‌ *அடி” என்ற சொல்‌ வட மொழியில்‌ 
அங்கங்கள்‌” என்ற பொருளில்‌ பயன்படுத்தப்பட்டு வந்தது என்று 
கூறலாம்‌, ்‌ 


உக்கிரசம்‌ என்பது முதலடி. துருவை என்பது இரண்டாமடி, ஆபோகம்‌ 
என்பது மூன்றாமடி, ஆந்திரியம்‌ என்பது. நான்காமடி, சாவட்டணை 
என்றும்‌ பாவின்‌ இலக்கணம்‌ பஞ்சமரபு உரையில்‌ குறிப்பிடப்படவில்லை . 
முகண்டி என்பது முதலடி என்றும்‌ பெயர்படும்‌. இது மூன்றடியால்‌ 
ஆனது. ஒவ்வொரு அடியின்‌ தொடக்கத்திலும்‌ கண்டத்தைக்‌ கம்பித்துப்‌ 
பாடிப்‌ புணர்ப்பது இதன்‌ இலக்கணமாகும்‌. 


பிரவந்தம்‌ என்பது அடி முழுவதிலும்‌ பொருள்‌ செறிந்திருக்க, ஒரு 
தாளத்தாலன்றிப்‌ பல தாளத்தாலும்‌ புணர்க்கப்படுவது. 


;தலைக்கண்டி என்பது முதலடிதொடங்கி இறுதியடியளவும்‌ தூணியாக்‌.. 
கிப்‌ புணர்ப்பது. ்‌ 


முன்னர்‌ கூறிய உக்கிரசம்‌, துருவை, ஆபோகம்‌, ஆந்கிரியம்‌ 
என்னும்‌ நான்குறுப்புக்களும்‌ குறை பாடில்லாத படி அமைவன உ 
வெனப்படும்‌. மூன்றுறுப்பாக வருவனவுமுள. இவற்றில்‌ இரண்டாம. 
டியையே ஈற்நடியாகப்பாடி முடிக்கப்படும்‌; இவை மங்கல்த்துக்கு பு 
பொருந்தாது என்று சிலப்பதிகார உரை கூறுகிறது. 


தேசரளப்பாக்கள்‌ :- 


இது நான்கு வகைப்படும்‌, துவைந்தி, சந்தி, சதுராங்கி, பெருஞ்‌- 
சுரம்‌, இவற்றின்‌ இலக்கணம்‌ வருமாறு: 


துவைந்தி 1 இது வட சொல்லால்‌, ஓரடி எண்‌ சீராகக்‌ கொண்டு இரண்டு 
அடிகளால்‌ புணர்க்கப்படும்‌. 


38 


சந்தி :- நான்கு சீர்களைக்‌ கொண்டஓர்‌ அடி, மூன்றடிளகால்‌ 
புணர்ப்பது. 


சதுராங்கி:- எட்டு சீர்களைக்‌ கொண்ட ஓர்‌ அடி நான்கு அடிசுளாற்‌ 
புணர்ப்பது. 
பெஞ்ருசுரம்‌:- அடிவரையறையின்றிப்‌ பெரும்‌ அளவாகப்‌ பல தாளத்‌- 


தாலும்‌ புணர்ப்பது. 
தேசாளப்‌ பாக்களின்‌ நான்கடிகளுக்கும்‌ உரிய பெயர்கள்‌ வருமாறு: 


உகம்‌ என்பது முதலடி 
நிதே என்பது இரண்டாமடி 
சாய என்பது முன்றாமடி 
சந்தி என்பது நான்காமடி 


மேற்கூறப்பட்ட தேசாள கீதங்கள்‌ புணர்க்கும்‌ போது சக்கு, சூழாதி- 
யாகப்‌ புணர்க்கப்படும்‌, 


தேசாள நிறம்‌ தமிழ்ப்‌ பாவினுக்கும்‌ பொருந்தும்‌. சூழாதியாகப்‌ 
பாடல்கள்‌ புணர்ப்பது என்பது சூழாதி சப்த தாளத்திலமைந்த பாடல்‌ 
களைக்‌ குறிப்பதாகத்‌ தோன்றுகிறது, சூழாவதி, தேசி, வடுகு, 
சிங்களம்‌ என்னும்‌ மூன்று வகைக்‌ கூத்துக்களுக்கும்‌ பயனுறும்‌, 


-“* மூவகை யாடலு முற்றிய வதன்பெயர்‌ 
சூழென மொழிப துணிந்திரி னோரே?” 


அடியார்க்கு நல்லார்‌ இப்பிரபந்தங்களை அடிவரையறையின்‌ நித்‌ 
தாளத்தால்‌ புணர்ப்பது என்று கூறுகிறார்‌. 


தமிழ்ப்பாக்கள்‌ ;- இவை விகற்ப நடையால்‌ 
அடிகளாகவும்‌, இரண்டு தளையாகவும்‌, பின்னிரண்ட 
வருவனவும்‌, அடி விகற்பமாகி வருவனவும்‌, 
இலக்கணமாகும்‌. 


ஆனவை, நான்கு 
டிகளும்‌ பிரிவிலவாகி 
விகற்ப நடைக்குரிய 


39 


பஞ்சமரபு உரையில்‌, இரண்டடி விகற்பத்தாலான செய்யுள்‌ ஒன்று 


எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது . 


* *பஞ்சவர்க்குத்‌ தூதாகிப்‌ பாரதப்போர்‌ வென்றானைக்‌ 

கஞ்சனுக்கு மாமருக னென்றியாங்‌ கருதுவதோ சான்றோர்‌ 
விண்ணவர்க்கு மேலாகி மெய்ப்பொருளா முட்பொருளை 
மண்ணவர்க்கு மாசறுக்கு மறையன்ன பொருளினையே ”: 

தாளத்துடன்‌ பொருந்தும்‌ தமிழிசைப்‌ பாக்கள்‌, எழுத்து, அசை, சீர்‌ 
தளை என்ற நான்கு வகையாலும்‌ இசை, யாழெழுத்தினாலும்‌ 
புணர்க்கப்படும்‌. யாழெழுத்து என்பதை இங்கு யாழ்‌ என்னும்‌ இசைக்‌ 
கருவியில்‌ எழக்கூடிய எழுத்தாக, அதாவது சுரங்களாகக்‌ கொள்ளலாம்‌. 
வண்ணம்‌, தேவபாணி, உருத்தளி ஆகிய மூன்று பாக்களும்‌ அசையிற்‌ 
புணர்க்கப்படும்‌. இவை பக்தியிசைப்‌ பாடல்களாகத்‌ தோன்றுகின்றன. 


சிந்துகள்‌, திருப்பாட்டு, நிறம்‌ ஆகிய மூவகைப்‌ பாக்களும்‌ மூர்த்தி- 
களைப்‌ பார்த்தருளிச்‌ செய்த நாடகப்‌ பாக்களாம்‌. இவை தளையினாலும்‌ 
புணர்க்கப்படும்‌. இதில்‌ திருப்பாட்டு என்பது தேவாரத்தைக்‌ குறிக்கும்‌ 
சொல்லாகத்‌ தமிழ்‌ இலக்கியக்‌ குறிப்புக்களிலிருந்து தெரிகிறது. 


ஆக, தமிழ்ப்பாக்கள்‌ ஆறு வகையாகப்‌ பஞ்ச மரபு உரையினின்று 
அறிய முடிகிறது. அவையாவன வண்ணம்‌, தேவபாணி, உருத்தளி, 
சிந்துகள்‌, திருப்பாட்டு, நிறம்‌ என்பன. ்‌ 


இசை புணர்ப்பு : 


இயற்பாட்டுடன்‌ இசைக்கூறுபாடுகளை இசைத்துப்‌ பாடவல்ல 
இசைப்புலவனை *வல்லோன்‌” எனவும்‌, அவனால்‌ இயற்பாடலுடன்‌ 
புணர்க்கப்படும்‌ இசைக்‌ கூறுபாட்டினை வாரம்‌ எனவும்‌, இவலிசைக்‌ 
திறத்தில்‌ வன்மையில்லாதவனால்‌ புணர்க்கப்பெறும்‌ வார இரை 
சிதைந்தொழியும்‌ இயல்புடையது எனவும்‌, ்‌ 


40 


*: வல்லோன்‌ புணரா வாரம்‌ போன்றே £” எனவரும்‌ உவமை. 
யால்‌ ஆசிரியர்‌ தொல்காப்பியனார்‌ விளங்கவுணர்த்தியுள்ளார்‌24 


இசைப்பாக்களில்‌ “தாது” (இநகாய்‌ என்றும்‌, “மாது” (கய) 
என்றும்‌ இருபெரும்‌ பிரிவுகள்‌ உள்ளன. தாது என்பது பாடல்களின்‌ 
இசைப்பகுதியையும்‌, மாது என்பது இயல்‌ பகுதியையும்‌ குறித்து 
நிற்பன. மேற்கண்ட தொல்காப்பிய உவமைமயில்‌ கூறப்பட்டுள்ள 
“வாரம்‌” என்பது தற்போதுள்ள “தாது” என்னும்‌ பாடல்‌ இசைப்‌ பகுதியே 
என்றறிந்து மகிழலாம்‌. இசைப்பாடல்களின்‌ இவ்விரு பகுதியின்‌ 
புணர்ப்பு இலக்கணங்கள்‌ பஞ்சமரபில்‌ விரிவாகக்‌ கூறப்பட்டுள்ளன25 


இசைப்புணர்ப்பு ஐந்து வகைப்படும்‌, அவை, இடையீடு, 'தொட்டுக்‌ 
கோள்‌. வேறுபாடு, இரட்டை, கூட்டிசை என்பனவாகும்‌, 


இடையீடாவது : 
** எழுவா யடிமாற்‌ றடியே யொத்து 
வழுவி லிரண்டு. மிடையீ டாகும்‌”? 


ஆரம்பித்த அடியின்‌ இசை மற்ற அடிகளின்‌ ன ஒமாதும்‌ வழுவா 
மல்‌ இருப்பது இடையீடாகும்‌. ்‌ 


தொட்டுக்கோளாவது 
““முதலடி தன்னொடு மூன்றா மடியொத்‌ 
தயலடி தன்னுட னீற்றடி யொத்துத்‌ 
தோன் றில்‌ தொட்டுக்‌ கோளென மொழிப: 
முதலடியும்‌ மூன்றாமடியும்‌ ஒத்திருக்கவும்‌, ரட்ட இறுதி: 
யடியும்‌ ஒத்திருப்பது தொட்டுக்கோள்‌ எ்வியடும்‌. 


வேறுபாடாவது, 


“ஊறிய விசைக ளொருநான்‌ கடியும்‌ 
வேறுபட வருவது வேறுபாடாகும்‌” ” 


41 


நான்கடிகளில்‌ ஒவ்வோரடியும்‌ வெவ்வேறு இசையோடு அமைத்திருப்‌- 
பது வேறுபாடு எனப்படும்‌. இவ்வமைப்புத்‌ தற்போது நான்கு பிரிவுகள்‌ 
அமைந்த செய்யுளின்‌ ஒரு பகுதியை எடுத்து கொண்டு இராக .மாலிகை 
யாகப்‌ பாடுவதை உணர்த்துவதாகக்‌ கொள்ளலாம்‌. 


இரட்டையாவது, 


*“முன்னிரண்‌ டடியு' மோரிசை யாகிப்‌ 
பின்னிரண்‌ டடியும்‌ பிரிவில வாகித்‌ 
துன்னி நிற்ப திரட்டை 'யாகும்‌ '” 


முதலிரண்டு அடிகளும்‌ ஒரு குறிப்பிட்ட இசையுடனும்‌, அடுத்த இரண்டு 
அடிகளும்‌ அதே இசை அமைப்புடன்‌ பிரிவில்லாமல்‌ நிற்பது இரட்டை... 
யாகும்‌. ்‌ 


கூட்டிசையாவது, 


₹* நாலடி யிசையு மோரிசை யாகிச்‌ 


சேரவ ரினது கூட்டிசை யாகும்‌”” 


நாலடி இசையும்‌ ஒரே மாதிரியாக இருப்பது: கூட்டிசை எனப்படும்‌. 
இடையீடு, கூட்டிசை இவ்விரண்டின்‌ இலக்கணமும்‌ ஒரே மாதிரியாக 
இருப்பது நோக்குதற்குரியது. மேற்கூறிய இவ்வைந்தும்‌ நாலடியால்‌ 
வருவன. இவை வடமொழியில்‌ ஏகதாது ப்ரபந்தம்‌, த்விதாது ப்ரபந்தம்‌ 
என்று கூறப்படுவதோடு ஒத்தமைகிறது. 1 


மாது அல்லது சாகித்யம்‌ என்று சொல்லப்படும்‌ சொற்களைப்‌ 
புணர்க்கும்‌ போது, பாலன்‌, குமரன்‌, அரசன்‌, விருத்தன்‌, மரணம்‌ 
என்ற ஐந்து சொற்களில்‌. முதல்‌, மூன்று, சொற்களில்‌ முதலெழுத்துக்‌- 
களை மொழிக்கு முதலாகக்‌ கொண்டு புணர்க்கலாம்‌. விருத்தன்‌, மாணம்‌ 
என்ற. சொற்கள்‌ சிறப்பின்மை கரு தி விடுக்கப்படவேண்டும்‌. ' என்று: 
பஞ்சமரபில்‌ கூறப்பட்டுள்ளது. 


42 


மேலும்‌, இசைப்‌ பாடல்களிலுள்ள, பர்வம்‌, தாளம்‌, புணீர்ப்பு, 
பொருள்‌, நிறம்‌, பண்‌, இராகம்‌, காலம்‌, உரைப்போர்‌, தானம்‌ 
ஆகிய பத்துஇலக்கணங்களையும்‌ தெரிந்தவரே இசைப்புணர்ப்புக்குத்‌ 
தகுதியானவர்‌ என்று பஞ்சமரபில்‌ கூறப்பட்டுள்ளது . 


இசைக்கு உரியவர்கள்‌ அதாவது பாடல்‌ இசைப்பவர்கள்‌ பாணர்‌ 


என்று வழங்கப்படுவர்‌. 


சங்க கால இலக்கியக்‌ குறிப்புக்களிலிருந்து பாணர்களில்‌ இசைப்‌- 
பாணன்‌, யாழ்ப்பாணன்‌, மண்டைப்‌ பாணன்‌ என்ற மூன்று வகுப்பினர்‌ 
இருந்ததாகத்‌ தெரிகிறது2$6 பொதுவாக இசைப்பாணன்‌ மிடற்றுப்‌ 
பாடலில்‌ வல்லவன்‌, யாழ்ப்பாணரில்‌ பெரும்பாணன்‌ , சிறுபாணன்‌ எனற 
இரு பிரிவினர்‌ இருந்தனர்‌, பெரும்பாணன்‌ பேரியாழ்‌, இசைப்பதிலும்‌, 
சிறு பாணன்‌ சீறியாழ்‌ இசைப்பதிலும்‌ வல்லவர்களாகத்‌ திகழ்ந்தனர்‌. 
மண்டைப்பாணன்‌ எப்பொழுதும்‌ கையில்‌ பிச்சை பாத்திரத்தோடு 
இருப்பவன்‌. இக்காரணம்‌ பற்றியே இவன்‌ **சென்னியன்‌”” என்றும்‌ 
அழைக்கப்படுவான்‌ . 


இடைக்காலத்தில்‌ திருநீலகண்டயாழ்ப்பாணர்‌, திருப்பாணாழ்வார்‌ , 
பாண பத்திரர்‌ என்னும்‌ தெய்வப்‌ பாணர்கள்‌ வாழ்ந்து இறைவனருள்‌ 
பெற்றனர்‌. 


பஞ்சமர்பில்‌, குழலன்‌, ம்தங்கன்‌, கவுண்டியன்‌ என்று பாணர்கள்‌ 
மூன்று பிரிவாகக்‌ கூறப்பட்டுள்ளனர்‌27 இம்மூன்று திற்த்துப்‌ பாண்ரிலும்‌ 
சுத்தத்திற்ரியவன்‌ குழல்ன்‌; 


தமிழ்க்குரியவன்‌ மதங்கள்‌ 


சாளவத்திற்குரியவன்‌ கவுண்டியன்‌ 


பண்டைக்‌ கால்த்தில்‌ பாணர்கள்‌ தம்‌ இசைத்திறத்தை அவையின்‌ 
கண்‌ வெளிப்படுத்தும்‌ போது 'இசைப்பாடலுக்குச்‌ சிறுப்புல டய 
பொருளாய்‌ விளங்கும்‌ தெயிவப்‌ பீர்டலையே முதன்மையாகக்‌ கொண்டு 
பாடுவர்‌. இச்செய்திரினைப்‌ பத்துப்‌ பாட்டுள்‌ ஒன்றாகிய 
மலைபடுகடாத்துள்‌ , 


43 


** மருதம்‌ பண்ணிய கருங்கோட்டுச்‌ சீறியாழ்‌ 
நரமபும்‌ திறவா துடன்புணர்ந்தொன்றிக்‌ 

கடவ தறிந்த இன்குரல விறலியர்‌ 
தொனஹறொழுகு மரபிற்‌ றம்மியல்பு வழா அது 
அருந்திறற்‌ கடவுட்‌ பழிச்சிய பின்றை 

விருந்திற பாணிகழிப்பி நீண்மொழி”* (594-989) 


எனவரும்‌ அடிகளிற்‌ பெருங்குன்றூர்ப்‌ பெருங்கெளசிகனரர்‌ தெளிவாக 


விளக்கிவுள்ளமை காணலாம்‌. 


இது காறும்‌ கூறியவற்றால்‌, பண்டை இசைத்‌ தமிழிலக்கணத்தி 
லுள்ள எட்டுவகையான இசைப்பாடல்களுள்‌, சிந்து, திரிபதை, 
சவலை, சமபாதவிருத்தம்‌ ஆகிய நான்கு வகைப்‌ பாடலகளும்‌ தொல. 
காப்பியத்தில்‌ கூறப்பட்டுள்ள * பண்ணத்தி” என்னும்‌ நாட்டுப்புறப்‌- 
பாடல்‌ வகையைச்‌ சேர்ந்தவை என்றும்‌; செந்துறை, வெண்டுறை, 
தேவபாணி, வண்ணம்‌ ஆகிய நான்கு வகைப்பாடல்களும்‌ செவ்விசைப்‌ 
பாடல வகைகளாகக்‌ கருதபபடுபவை என்றும்‌ தெரிகிறது. இப்பாடல்‌ 
வகைகளுக்கெல்லாம்‌ இலக்கிய ஆதாரங்களாகச்‌ சிலப்பதிகாரப்‌ பாடலகள 
திகழ்கின்றன. எனவே இப்பாடலகள்‌ நாட்டுப்புற இசை மெட்டுக்களிலும்‌ 
செவவிசை இராகங்களிலும்‌ பாடுவதற்கேற்றவை எனக்‌ கருதலாம்‌. 
இவ்வடிப்படைக்‌ கருத்தினைக கொண்டு சிலப்பதிகாரத்தில்‌ ஆங்காங்கே 
காணப்படும்‌ இசைப்‌ பாடல்கள்‌ பற்றிய ஆய்விளைப்‌ பின்வரும்‌ 


இயல்களில்‌ மேற்கொள்ளலாம்‌. 


துணைக்‌ குறிப்புக்கள்‌ 


(புறநானூறு. 185) 
வரி-6) * *கைகவர்‌ நரம்பிற்‌ பனுவற்‌ பாணன்‌”'” (நற்‌ 200; வரி-8 


1.  **வரிநவில்‌ பனுவல்‌ புலம்பெயர்ந்‌ திசைப்ப” 


சுந்தரம்‌ வி, ப. கா, டாக்டர்‌ 1996, பழந்தமிழலக்கியத்தில்‌ 
இசையியல பக்‌. 18 


10. 


31, 


12. 
19. 
14. 


15. 


44 
“மதுர கீதம்‌ , பாடினண்‌: மயங்கி!” - சிலப்பதிகாரம்‌ ,-, வேனிற்‌ 


காதை அடி. 24 


வெள்ளைவாரணனார்‌ ௧. பேராசிரியர்‌, 1979, இசைத்தமிழ்‌, 
ஸ்ரீஇராம கிருட்டிண வித்திட க சிதம்பரம்‌, 


தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ - ' செய்யுளியல்‌ நூற்பா 174 
பேராசிரியருரை . 


பெருமாள்‌ ஏ. என்‌, டாக்டர்‌ 1085, தமிழர்‌ இசை, 


.' தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ க செய்யுளியல்‌ நூற்பா 116 


பேராசிரியருரை 


சோம்சுந்தரனார்‌. பொ: வே (பதிப்பாசிரியர்‌) , 1975. பரிபாடல்‌ 


ன்‌ தொல்காப்பியம்‌ செய்யுளியல்‌ நூற்பா 175 இளம்மானர்‌, உரை 


““பாவோ டிணைத்த விசையென்றார்‌ பண்ணொனிற 


தோவாப்‌ வ்தர்னான்‌ மெட்டானும்‌ பாவா 


, யெடுத்தல்‌ முதலா விருநான்கும்‌ பண்ணிற்‌ . 


படுத்தமையாற்‌ பண்ணென்று பார்‌” * 


பஞ்சமரபு - இசைமரபு வெண்பா 50 
பஞ்சமரபு இசைமரபு வெண்பா 84 


செயராமன்‌ இரா, சிந்து இலக்கியம்‌ - ஓர்‌ ஆய்வு”*, தமிழ்க்கலை 
டிசம்பர்‌ 1985 , தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌. 

பஞ்சமரபு - இசைமரபு வெண்பா 85 உரை, பக்‌ 189 

மேற்படி - வெண்பா 53 மற்றும்‌ உரை 

வெள்ளைவாரணனார்‌. க. பேராசிரியர்‌, 1979, ... இசைத்தமிழ்‌, 


பஞ்சுத்‌ இசைமரபு - எதவ்ட 85 உரை - 


16 ந 


கத 


தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌: . செய்யுளியல்‌, இளம்பூரணர்‌ 


இரை... 


17. 


18, 


19. 


90, 


21. 


22. 


53, 
4. 
25, 


பஞ்சமரபு. இசைமரபு - குறிப்புரை 74, பக்‌ 196 

சிலப்பதிகாரம்‌ . கடலாடுகாதை வரி. 85, அடியார்க்கு நல்லார்‌ 
உரை, 

மேற்படி. வரி 96-97 அடியார்க்கு, நல்லார்‌உரை 
தொல்காப்பியம்‌. பொருளதிகாரம்‌ செய்யுளிய்ல்‌ நூற்பா-205 


வெள்ளைவாரணனார்‌ ௧, பேராசிரியர்‌, 1962. பன்னிரு திருமுறை 
வரலாறு, பக்‌, 848 - 944. 


**பத்தியமுஞ்‌ சித்திரமு மாம்பலும்‌ பாத்திபமு 

மொத்த குவளையோ டிவ்வைந்துஞ்‌ சுத்தமாம்‌ . 

வெற்றித்த வண்ணம்‌ புண்ர்க்கவென்‌ நோதினார்‌ 

முற்றுணர்ந்த மெய்த்‌ தமிழோர்‌ முன்‌ 

பஞ்சமரபு - இசைமரபு வெண்பா, 90 

பஞ்சமரபு : இசைமரபு வெண்பாக்கள்‌, 86, 87, 88 மற்றும்‌ உரை. 
தொல்காப்பியம்‌ பொருளதிகாரம்‌ - செய்யுளியல்‌ நூற்பா 
**இடையீடு தொட்டுக்கோள்‌ வேறுபா டேனைப்‌ 


, புடையூ நிரட்டை புகலும்‌ .- படையார்ந்த 
- கூர்வேல்‌ விழிமடவாய்‌' கூட்டிசையுங்‌ காட்டினார்‌. 


பார்மே லிசையதனின்‌ பண்பு 55. 


பஞ்சமரபு - இசைமரபு வெண்பா 51 மற்றும்‌ உரை 


. ரஸ்மி றதகக. 8. 1877 ர0சகா(5 மர்‌ ரே 1௩ 
ர 8கரிநறரக1ம ஊம்‌ ஈபுயாந்நரகம்‌ 8, 172 


9. 


பஞ்சமரபு இசைமரபு வெண்பா 93 


46 


இயல்‌ மூன்று 
சிலப்பதிகாரத்தில்‌ காணப்படும்‌ இசைப்‌ பாடல்கள்‌ 





ட பலம ௮ 


சிலப்புதிகாரத்தில்‌ ஆங்காங்தே தாணப்படும்‌ இசைப்‌ புரடல்களை 
ஆராய்ந்து வகைப்படுத்துதல்‌ இவ்வியலின்‌ நோக்கமாகும்‌. 


தொடக்கமாக, காதைகளின்‌ வரிசையில்‌ சிலப்பதிகாரப்‌ பாடல்‌- 


களைத்‌ தேர்ந்தெடுத்து அவை இசையோடு பொருந்தும்‌ தன்மையை 
ஆராயலாம்‌. 1 


சிலப்பதிகாரத்தின்‌ தொடக்கமே **மங்கல வாழ்த்துப்‌ பாடல்‌”” 
என்று இருப்பது இசைத்‌ தமிழுக்கு இஎங்கோவடிகள்‌ தொடுத்துள்ள 
சிறப்பிடத்தை வெளிப்படுத்துகின்‌ றது. புகார்க்‌ தரண்டத்தில்‌ ₹*திங்க- 
ளைப்‌ போற்றுதும்‌”? எனத்‌ தொடங்கும்‌ புரடல்‌ : இசையரங்கின்‌ தெரடக்‌- 
கத்தில்‌ பாடுவதற்கு ஏற்ற வாழ்த்துப்‌ புசடலாகத்‌ திதழ்தின்‌ ஐது. புகார்க்‌ 
காண்டத்தின்‌ இரண்டாவது காரதையரன மனையறம்‌ படுத்த காதையில்‌ 
(அடி. 78-80) **மாசறு பொன்னே! வலம்புரி முத்தே” என வரும்‌ 
அடிகள்‌ கண்ணகியைக்‌ கோவல்ன்‌ வர்ணிக்கும்‌ உலவாக்‌ கட்டுரைப்‌ 
பகுதியாகும்‌. இவ்வரிகள்‌ வர்ணனைப்‌ பகுதியாக இருப்பதால்‌ இசை 
அமைத்துப்‌ பாடத்‌ தகுந்ததாக உள்ளது. ்‌ 


அடுத்துப்‌ புகார்க்காண்டத்தின்‌ ஏழாவது காதையா ன கானல்வரி- 
யிலுள்ள, கோவலனும்‌ மாதவியுல்‌ தனித்தனியாக பாடுகின்ற பாடல்‌ 
வகைகள்‌ இசையமைத்துப்‌ பாடக்கூடியவை.. 'கோலலன்‌ பாடுவனவாக 
உள்ள பாடல்‌ வகைகள்‌ : ஆற்றுவரி, சார்த்துவசி, மூதமில்வரி, கானல்‌. 
வரி, நிலைவரி, முரிவரி, திணைநிலைவரி (மூன்றுவதை) முதலியன. 
மாதவி பாடுவனவாக.வரும்‌ பாடல்‌ வதைகள்‌. ஆற்றுவுரி, தாந்த்துவரி, 
திணைநிலைவரி, மயங்குதிணை நிலைவரி, (இரண்டுவகை) சாயல்வரி 
முகமில்வரி (இரண்டு வகை) முத்லியன. இவற்றில்‌ கோவலன்‌ பர்டு 
வனவாக வரும்‌ கானல்வரி, நிலைவகி, மூரிவ 


ரி ஆகிய பாடல்வகைகள்‌ 


47 


மாதவி பாடுவனவற்றுள்‌ காணப்படவில்லை, அ€த்‌ போன்று மாதவி 
பாடுவனவாக வரும்‌ மயங்கு திணை நிலைவரி, சாயல்வரி முதலிய 
வ்தைகள்‌ சோவலன்‌ பாடும்‌ பார்டல்‌ வீனக்களில்‌ கர்ணப்படவில்லை : 
இக்காரஷ்தயின்‌ இறுதியில்‌ உள்ள தெய்வ வணக்கப்‌ பார்டலும்‌ : இசைய- 
ல்மத்துப்‌ பாடக்கூடிய்து :; மொத்தமாக 18 பர்டலகள்‌ இப்பகுதியிலிருந்து 
ந்ம்க்குக்‌ கிடைக்கின்றன. 


சில்ப்ப்திகாரத்தின்‌ பன்னிரண்டாவது காரக்தயர்ன்‌ (மதுரைக்‌ 
காண்டம்‌) வேட்டுவ வரியில்‌ கர்ண்ம்ப்டும்‌ மன்றிற்‌ சிறப்பு, வள்ளிக்‌- 
கூத்து, முன்னிலை பரவல்‌, கூத்துள்படுதல்‌, வெட்சி, வெட்சிப்புறநடை, 
கொடை, அவிப்பலி, பலிக்கொடை, அர்சவாழ்த்நு முதலான தலைப்புக்‌ 


களிலுள்ள பத்துப்பாடல்கள்‌ இசையோடு பாடுவதற்கு ஏற்றவை. 


பதினேழாவது காதையான (மதுரைக்‌ காண்டம்‌) ஆய்ச்சியர்‌ 
குரவையில்‌ உரைப்பாட்டுமடை, பாட்டு (இரண்டுவகை), . ஒன்றன்‌ 
பகுதி, உள்வரி வாழ்த்து, மூன்னிலைப்பரவல்‌; . படர்க்கைப்‌ பரவல்‌, 
அர்சவாழ்த்து முதலான தலைப்ருக்களிலுள்ள எட்டு வகைகள்‌ இசைய... 
மைத்துப்‌ பாடுவதற்கேற்ற பாடல்களாகும்‌, 

மூன்றாவது காண்டமான வஞ்சிக்‌ காண்டத்தில்‌, இருபத்திந்ரன்‌ 
காவது கரதையான குன்றக்‌ குரவையில்‌ இடம்பெறும்‌ கொளுச்சொல்‌, 
சிறைப்புறம்‌, பாட்டுமடை, தெய்வம்‌ பராஅயது. பாட்டுமடை (அறத்‌- 
தொடுநிலை) பாட்டுமடை (ஐந்துவகை) என்னும்‌ தலைப்புக்களில்‌ உள்ள 
பாடல்கள்‌ இசையமைத்தும்‌ பாடக்கூடிய்வை. ஆக, பத்துப்‌ பாடல்கள்‌ 
இப்பகுதியில்‌ இருந்து கிடைக்கின்‌, றன. 


இருபத்தொன்பதர்வது காசித்மான்‌ (வஞ்சிக்‌ காண்டம்‌) வாழ்த்துக்‌ 
காதையில்‌, தேவந்தி சொல்‌;,, காவறிபெண்டு சொல்‌, அடித்தோழி 
சொல்‌, தேவந்தி அரற்று, காவற்‌ பெண்டு அரற்று, அடித்தோழியரற்று, 
தேவந்தி ஐயைனபை& கட்டில்ர்‌நீஜியது, செங்குட்டுவன்‌ கூற்று, 
செங்குட்டுவற்குக்‌ கண்ணகியார்‌ கடவுணல்லணி காட்டியது. வஞ்சி 
மகளிர்‌ சொல்‌, ஆயத்தார்‌ சொல்‌, அம்மானைவரி, கந்துகவரி, ஊசல்வரி, 
வள்ளைப்பாட்டு முதலான்‌ ம்திஷனிந்நு பாடல்கள்‌ இசையுடன்‌ பாடு. 
வதற்கு ஏற்றவை. 


48: 
பாடல்‌ வகைப்பாடு 


மேற்கூறிய பகுதிகளிலிருந்து 68 பாடல்கள்‌ தேர்ந்தெடுக்கப்‌ 
பட்டுள்ளன. இப்பாடல்களை இசைநோக்கோடு வகைப்படுத்தி 
ஆராய்வது பொருத்தமாகும்‌. மங்கல வாழ்த்துப்‌ பாடல்‌, மனையறம்‌ 
படுத்தகாதை, வாழ்த்துக்காதை, ஆகிய மூன்று பகுதிகளைத்தவிர, 
எனைய கானல்வரி, வேட்டுவவரி, ஆய்ச்சியர்‌ குரவை, குன்றக்குரவை 
ஆகிய நான்கு காதைகளும்‌ தமிழகத்தின்‌ நானில வாழ்வை வெளிப்படுத்‌ - 
துவனவாய்‌ அமைந்துள்ளதாகக்‌ கருதலாம்‌. 


கானல்‌ வரி - நெய்தல்‌ நிலத்தையும்‌ 
வேட்டுவவரி . பாலை நிலத்தையும்‌ - 
ஆய்ச்சியர்‌ குரவை - முல்லை நிலத்தையும்‌ 
குன்றக்‌ குரவை - குறிஞ்சி நிலத்தையும்‌ 


ஆகிய நான்கு நிலங்களின்‌ வாழ்வியலையும்‌, பண்பாட்டையும்‌,' கலைச்‌ 
சிறப்பினையும்‌ பிரதிபலிக்கும்‌ வகையில்‌ உள்ளதாகக்‌ கருதலாம்‌. எனவே 
சிலப்பதிகாரப்‌'பாடல்‌ வகைப்பாட்டில்‌ தொடக்கமாக நான்கு நிலங்களின்‌ 
அடிப்படையில்‌ கீழ்க்கண்ட பட்டியலிற்‌ கண்டவாறு இப்பாடல்களை 
வகைப்‌ படுத்திக்‌ காணலாம்‌. 





எண்‌. காதை பாடல்கள்‌ நிலம்‌ . 





1, கானல்வரி (ஏழாவது) (ஆற்றுவரி) வேறு 


1. திங்கண்‌ மாலை 


நெய்தல்‌ ' 


8. மன்னு மாலை 
65, உழவ்ரோதை 
9. 1 4 அந்தத்‌] வேறு 
1. கரியமலர்‌ 
2. காதலராகி , 
ள்‌ மோதும்துதிஷ்மான்‌ 





9. கானல்வரி (ஏழாவது) 


9. கானல்‌ வரி (ஏழாவது), 


ச நத 


30. 


(முகமில்வரி) வேறு 
துறைமேய்வலம்புரி 


(கானல்‌ வரி) 
1. நிணங்கொள்‌ 
2. வலைவாழ்நர்சேரி 


(திலைவரி) வேறு 
3, கயுலெழுதி 
5. எறிவளைகளார்ப்ப 
9. புலவுமீன்‌, வெள்ளுணங்கற்‌ 


(முரிவரி) வேறு 

1. பொழிறரு நறுமலரே 
2. திரைவிரிதரு 

8. வளைவளர்‌ தரு 


(திணைநிலைவரி) வேறு 
1. கடல்புக்குயிர்‌ 

2. கொடுங்கண்வலையா 
9. ஓடுத்திமில்கொண் 


திணை நிலைவரி 1] 
1... பவள உலக்கை 
2. புன்னை. நீழற்‌ 

வ .கள்வாய்‌ நீலவ்‌ 


வேது 


நெய்தல்‌ 
சேரன்‌ மடவன்னஞ்‌ 
(ஆற்றுவரி) வேறு நெய்தல்‌ 


3. மருங்கு வண்டு 
2. பூவர்சோலைமயிலால 
9. வாழியவன்றன்‌ 


றச்‌ 


20 





எண்‌-- - காதை 


சு 


பாடல்கள்‌ நிலம்‌ 





11. கானல்வரி (ஏழாவது), - 


12. 


19. 


ம்க்‌, 


(சார்த்துவரி) வேறு நெய்தல்‌ 
்‌. தீங்கதிர்வாண்‌ முகத்தாள்‌ 
2. _ மறையின்‌ மணந்தாரை 


8, உண்டாரை வென்னறா 


(திணை நிலைவரி (வேறு) 


1. புணர்துணையோடாடும்‌ 
9: தம்முடைய தண்ணளியுந்‌ 
8 புன்கண்கூர்‌ மாலைப்‌ 

க _புள்ளியமன்மான்‌ 


5, நேர்ந்தநங்காதலர்‌ 


8. நேர்ந்த நங்காதலர்‌ 


(மயங்குதிணை நிலைவரி) 


1, நன்னித்திலத்தின்‌ 


பூணணிந்து 


இன்‌ வாரித்தரள நகைசெய்து 
3. புலவுற்நிரங்கியது 


மயங்குதிணை, நி, வரி. 1] 
க... ,இளையிருள்‌ பரந்த துவே 
5. கதி ரவன்‌ மறைந்தனனே 
6, ப றவை பாட்டடங்கினவே 


(சாய்லீவரி) வேறு 
(னி கைதை வேலிக்‌ 


2. க்னல்வேலிக்‌ 


சச அன்‌ னந்‌ துணையோ 


காதை 


16. 


19. வேட்டுவவரி , (12வது) 


20. வேட்டுவவரி: 


கானல்வரி (ஏழாவது) . 


1 


பாடல்கள்‌ : 


தலம்‌ 


(முகமில்வரி) வேறு ] 


நெய்தல்‌ 
அடையல்‌ குருகே ்‌ 


-(முகமில்வரி) 11 
1. நுளையர்விளரி 
3, பிரித்தார்‌ பரிந்துரைத்த 
3. , பையுணோய்கூரப்‌ 
தெய்வ வணக்கம்‌ 


.தீத்துழை இவந்தவிச்‌ 


(முன்றிற்‌ சிறப்பு) வேறு பாலை 
3. தாகநாலுநரந்தை 
2. செம்பொன்‌ வேங்கை 


8. மரவம்‌ பாதிரிபுன்னை 


(வள்ளிக்கூத்து) வேறு பாலை 
1. கொற்றவை கொண்ட 
2. ஐயை திருவினணிகொண்டு 


3. பாய்கலைப்‌ பாவை 


நீமுன்னிலைப்பரவல்‌) வேறு. 


“ம. ஆனைத்தோல்‌ போர்த்து 


தி. வரி வளைக்கை வாளேந்தி 
ட 'சங்கமுஞ்‌ சக்கரமுந்‌ 


கற்றள்‌ படுதல்‌) வேறு 
ஆய்‌ பொன்னரிச்‌ சிலம்புஞ்‌ 


(வெட்சி) 
. உட்குடைச்‌ சீறூ 





எண்‌. 


காதை 


பாடல்கள்‌ நிலம்‌ 





24. வேட்டுவவரி 


25. 


26 


அரச 


28. 


29, 


90. 


ஆய்ச்சியர்‌ குரவை 
(17-ஆவது) 


2 ச்ச 


'(வெட்சிப்‌ புறநடை) . பாலை 
கள்விலை யாட்டி மறுப்ப 

(கெரடை) வேறு 

3. இளமா வெயிற்றி 

2. முருந்தேளிள நகை 

5. கயமல ருண்‌ கண்ணாய்‌ 
(அவிப்பலி) வேறு 

1 சட்ரெடு திரிதரு 

2. அணிமுடி யமரர்த 

3. துடியெொடு சிறுபறை 


(பலிக்கொடை) வேறு 
1. வற்பலர்‌ பல்கி வழியும்‌ 
2. துண்ணென்‌ றுடியொடு 
8. வெரருள்‌ கொண்டு 


(அரசவாழ்த்து) வேறு 
மறைமுது முதல்வன்‌ 


உரைப்பாட்டுமடை முல்லை 
அவ கைசக்சையகையவயைத்கா ய வைய வைய கவை யவ கவத கை கவை. 


௩... குப்பாலுறையா 
3. உறதிநறு வெண்ணெ 
8. நான்‌ முலையாய 


பாட்டு 


1. கன்று குணிலா 


்‌ இ, பம்பு கயிரு 


8. கொல்லையஞ்சாரற்‌ 


53 


 அவயவவைனவவைவவைவைைய வையக காக்க ன ட்‌ 


எண்‌, 


91. 


92. 


98. 


ல்‌, 


95, 


96, 


காதை 


ஆய்ச்சியர்‌ குரவை 


ஆய்ச்சியர்‌ குரவை 


பாடல்கள்‌ நிலம்‌ 
பரட்டு]] முல்லை 


௩. இதுமென்‌ சாய 
அ. வஞ்சஞ்‌ செய்தான்‌ 


9. தையல்‌ கலையும்‌ 


ஒன்றன்‌ பகுதி முல்லை 


1. கதிர்திகிரியான்‌ மறைத்த 
2. மயிலெருத்துறழ்மேனி 


உள்வரி வாழ்த்து 





1. கோவா மலையாரங்‌ 
5. பொன்னிமயக்‌ கோட்டுப்‌ 


- ௫, முத்நீரினுள்‌ புக்கு 


முன்னிலைப்‌ பரவல்‌ 
ன்‌ 


1. வடவரையை மத்தாக்கி 


. 8..அறுபொரு ளிவனென்றே 


9, திரண்டமரர்‌ தொழுதேத்துந்‌ 


யாடாக்கைப்‌ பரவல்‌ 





ட மூவுலகு மீரடியான்‌ 


_ இ: பெரியவனை .மாயவனை 


9, மடந்தாழு நெஞ்சத்துக்‌ 
அரச வாழ்த்து 
சோத்த குரவையு 


54 


சு 





எண்‌. காதை பாடல்கள்‌ நிலம்‌ 
97... குன்றக்குரவை | கொளுச சொல்‌ கு நிஞ்சி 
(34 ஆவது) ்‌ 


்‌. ஆங்கொன்று காணா 


2. ஆடுதுமே தோழி 


98. (சிறைப்புறம்‌) 

1. எற்றொன்றுங்‌ காணேம்‌ 
2. என்னொன்றுங்‌ காணேம்‌ 
3. யாதொன்றுங்‌ காணேம்‌ 


99. பாட்டுமடை 





உரையினி மாதரா 
40. தெய்வம்‌ பாரா அயது 
வட்டப்‌ பட்ட. பர ம 
1 சீர்கெழு செந்திலுஞ்‌ 
2. அணி முகங்க ளோராறு 


8. சரவணப்பூம்‌ பள்ளியறை 
$ ௫ 14 ்‌ 


41. பரட்டுமடை (அறத்தொடு நிலை) 


1. , இறைவளை நல்லா 

2... ஆய்வளை நல்லா 
8. "கெறி வளைக்கை நல்லா 
க்‌. , நேரிழை நல்லாய்‌ 


42.  குன்றக்குரவை .பாட்டுமடை 





“9. வேலனார்‌ வந்து குறிஞ்சி 
6. கயிலைநன்‌ மலையிறை 

5 ட்ற்லைமகன்‌ மகனைதநின்‌ 

8 குன்றக ளவளெம 


தத 





எண்‌. காதை பாடல்கள்‌ - திலம்‌ 


49, குன்றக்குரவை பாட்டுமடை : ்‌ குறிஞ்சி 
9.. கடம்பு சூடியுடம்பாடி 


ட 


44, பாட்டுமடை 





்‌, அமிர்து பெற்றமை 
2; மாடுகம்‌ வாவாழி 


45. பாட்டுமடை 





பத்தினிப்‌ பெண்டிர்‌ 
வரீன்க வாழ்க்கை 


மறுதர வில்லாளை 


46. பாட்டுமடை 





'கொண்டுநிலை பாடி 


சிலப்பதிகாரத்தில்‌ நாடுகாண்‌ காதை, ஊர்காண்‌ காதை போன்ற 
பகுதிகள்‌ மருத நிலச்‌ சிறப்பை &-ணர்த்தக்‌ கூடிய வகையில்‌ உள்ளன. 
இப்பகுதிகளில்‌ இசைப்பதற்கேற்ற பாடல்கள்‌ காணப்படவில்லை. 
வாழ்த்துக்காதையில்‌ வரும்‌ வள்ளைப்‌ பாட்டு, அம்மானை வரி, ஊசல்‌ 
வரி, கந்துக வரிப்‌ பாடல்கள்‌ போன்ற நாட்டுப்புறப்‌ பாடல்‌ அமைப்பை 
ஒட்டியதாக இருப்பதரல்‌:. இவற்றை மருத நிலத்திற்குரிய பாடல்களாகக்‌ 
கொள்ளலாம்‌. ்‌ 


வாழ்த்துக்காதையில்‌;, -செொரல்‌,' அரற்று, கூற்று என்னும்‌ தலைப்புக்‌- 
கள்‌ இசையுடன்‌ தொடர்பில்லாமல்‌ இருப்பினும்‌, இவை இசைக்கூறுகள்‌ 
நிரம்பிய பகுதிகளாக இருப்பதால்‌ இவை இங்கு பாடல்களாக 
கொள்ளப்படுகின்றன.:” 


உணவக அக்கதையை வ கைகையை கை கக்கைகை ண்கள்‌ ணக எண ப கைதக க்காக அவை ககக வகை வ வைட டக வட 


எண்‌. காதை . 


56 





பாடல்கள்‌ நிலம்‌ 


 வெதமைையமைகவைகைை வளை வைக சக அர னைகைகைகை அலைக வளை வைகை கை கவை) கைக்‌ வைகை வைகையை கவனய. 


47. வாழ்த்துக்காதை 


48. 


49. 


50. 


51. 


52 


55. 


54. 


55. 


தேவந்தி சொல்‌ மருதம்‌ 
முடிமன்னர்‌ மூவரும்‌ 
காவற்பெண்டு சொல்‌ 


மடமீபடு காயலான்‌ 


அடித்தோழி சொல்‌ 


தற்பயந்தாட்கில்லை 
தேவந்தியரற்று 
செய்தவ மில்லாதேன்‌ 
காவற்‌ பெண்டற்று 
கோவலன்றன்னைக்‌ 


அடித்தோழியரற்று 
காதலன்‌ றன்வீவுங்‌ 
தேவத்திஐயையைக்‌ காட்டி 
யர்ற்றியது , 

ஐயந்தீர்‌ “ட்சி 


செங்குட்டுவன்கூற்று 
என்னேயிஃ தென்னே 


செங்குட்டுவற்குக்‌ கண்ணகியார்‌ 


கடவண்லலை கர்ட்டிஙது 
அங்கக க வைகைகவைகவைககளா௪/க் வபாய்‌ 


56. 


57. 


58. 


59. 


60, 


61. 


37 


வஞ்சி மகளிர்‌ சொல்‌ 
வஞ்சியீர்‌ வஞ்சியிடையீர்‌ 


அவத்தார்‌ சொல்‌ 


வானவ னெங்கோ 


அம்மானை வரி 


3.. வீங்குநீர்‌ வேலி 





2. புறவுதிறை புக்கு 
9. கடவரைகளோரெட்டுங்‌ 


4. அம்மனை தங்கையிற்‌ 


கந்துக வரி 

3, பொன்னிலங்கு பூங்கொரி. 
2. பின்னுமுன்று மெங்கணும்‌ 
3. துன்னிவந்து கைத்தலத்‌ 


ஊளசல்வரி' 





௩. வடங்கொண் மணியூசன்‌ 


2. ஓரைவ, மீரைம்‌ பதின்மர்‌ 
ராக்ல்‌ 


5. வன்‌ செரல்யவனர்‌: 


வள்ளைப்பாட்டு 
1. தீங்கரும்பு நல்லுலக்கை 


3. பாடல்‌ சான்முத்தம்‌ 


9. சத்துரற்‌ பெய்து. 


58. 


1] சிலப்பதிகாரத்தில்‌ மேற்கூறிய ஐந்து பகுதிகளில்‌ காணப்ப டும்‌்‌ 
பாடல்களை இரண்டு பெரும்‌ பிரிவாகப்‌ பிரிக்கலாம்‌. 1. வரிப்பாடல்கள்‌ 
2. குரவைப்‌ பாடல்கள்‌ 


வடிப்‌ ப௩டல்கள்‌ : ' 


சிலப்பதிகாரத்தில்‌: கானல்‌ வரி, வேட்டுவவரி, ஊர்சூழ்வரி, 
ஆகிய மூன்று பகுதிகளும்‌ *வரி' என்னும்‌ சொல்லால்‌ முடிவுபெறுபவை. 

“வரி” என்பது பாட்டுக்கும்‌ கூத்துக்கும்‌ உரிய பொதுப்‌ பெயர்‌. 
வரிப்பாட்டு என்ற இசைத்தமிழையும்‌, வரிக்கூத்து என்‌ ற நாடகத்‌- 
தமிழையும்‌ உணர்த்துவதாய்‌ இச்சொல்‌ அமையும்‌. கானல்வரி என்னும்‌ 
பகுதி இசைத்தமிழ்க்‌ கூறுகள்‌ நிரம்பியிருத்தலால்‌, இப்பகுதியின்‌ 
தலைப்பு, *இசைத்தமிழ்ப்‌ பாவகைகளைப்‌ பெற்றமையால்‌” அமைந்த 
பெயராகும்‌. வரிப்பாட்டு வரிக்க்ூத்து என்பவை பெயரால்‌ தொடர்‌- 
புடையன போல்‌ காணப்படினும்‌ இரண்டும்‌ வேறு பட்டவை என்பது 
சிலப்பதிகார அமைப்பால்‌ புலனாகும்‌. கூத்து நிகழும்போது பாட்டும்‌ 
பாடப்பெறும்‌. குரவைக்கூத்து நிகழ்த்துங்கால்‌ பாடப்பெறும்‌ பாடல்‌ 
குரவைப்‌ பாட்டு என அழைக்கப்படும்‌. ஆனால்‌ வரிக்கூத்து நிகழ்த்‌- 
துங்கால்‌ பாடப்பெறும்‌ பாடல்‌ வரிப்பாடல்‌ எனப்‌ பெயர்‌ பெறுவதில்லை 
என்பதைச்‌ சிலப்பதிகார. அமைப்பால்‌. அறியலாம்‌. 


வரிப்‌ பாடல்களை விளக்கும்‌ அரும்பதவுரையாசிரியர்‌ பின்வருமாறு 
கூறுகிறார்‌. **பண்ணும்திறமும்‌ செயலும்‌ பாணியும்‌ ஒரு நெறியன்றி . 
மயங்கச்‌ சொல்லப்பட்ட எட்டனியல்பும்‌ ஆறனியல்பும்‌ பெற்றுத்‌ தன்‌ 
முதலும்‌ இறுதியும்‌ கெட்டு இயல்பும்‌ முடமுமாக முடிந்து கருதப்பட்ட 
சந்தியும்‌ சார்த்தும்‌ பெற்றும்‌ பெறாதும்‌ வரும்‌. அதுதான்‌ தெய்வஞ்‌ 
சுட்டியும்‌ மக்களைப்‌ பழிச்சியும்‌ வரும்‌”*2 எனக்கூறுவர்‌ (இங்கு *பழிச்சி” 
என்ற சொல்‌ புகழ்ந்து . என்னும்‌ பொருளில்‌ வழங்கப்படுகின்றது. ) 


இவ்விளக்கத்தின்‌ நுட்பம்‌ இன்று அறிதற்கு இயலவில்லை, 
இவற்றின்‌ நுட்பமெல்லாம்‌ 'தெரியாமற்‌ போனாலும்‌ பலவகை இராகங்‌-' 
களும்‌ பலவகைக்‌ கதைப்‌ பகுதிகளும்‌ கலந்து வரு ம்‌ கலவையான 
இசைப்பாட்டே என்று: இதனைக்‌ கொள்ளலாம்‌ என்பர்‌ டாக்டர்‌ தெ. 
பொ. மீ. 8 இவ்விளக்கங்களால்‌-.பலவகை இராகங்களும்‌ கதைப்‌ பகுதி 
-களும்‌ நிறைந்த பொருண்மையோடு வரும்‌ கலவையான இசைப்‌. 
பாடல்களே வரிப்பாட்ல்களாய்‌, - விளங்குவன என்பது புலனாகும்‌. 


௮4 


அரும்பதவுரையாசிரியர்‌ மேலும்‌ தெய்வ்ஞ்‌ சுட்டிய வரிப்பாட்டுக்குச்‌ 
சான்றாகப்‌ பின்வரும்‌ செய்யுளைக்‌ காட்டுகிறார்‌. 


அழலணங்கு தாமரை வருளாழியுடையகோ ஸனடிக்கீழ்ச்‌ சேர்ந்து 
நிழலணங்கு முருகுமிர்த்து நிரந்தலர்த்து-தோடேத்தி ,நிழற்றும்‌. போலும்‌ 
,நிழலணங்கு முருகுயிர்த்து நிரந்தல்ர்ந்து- தேர்டேந்தி ! நிழற்று மாயின்‌ 
தொழலணங்கு மன்புடையார்‌ சூழழொளியும்‌' 'வீழ்கரியுஞ்‌ 


சொல்லாவன்றே . 


வரிப்‌ பாட்டை, அமைப்பு நிலையால்‌ முகமுடைவரி, முகமில்வரி, 
படைப்புவரி என மூவகைப்படுத்தி மொழிவர்‌: நில, முதலிய ' உலகியற்‌ 
பொருள்களைக்‌ குறித்த இசைப்‌ பாடல்கள்‌ முகம்‌ எனப்படும்‌. தோற்று- 
வாயாகிய. உறுப்பினையுடையதாய்‌ வரும்‌ இசைப்பாடல்‌ முகமுடைவரு 
எனப்படும்‌. முசுமுடையவரியாகிய இசைப்பாட்டு, மூன்றடி முதலாக 
ஏழடி ஈறாக வரும்‌. இதன்‌ இயல்வினை) ' 


“**நில முதலாகிய உலகியல்‌ வ்ரிக்கு 
முகமாய்‌ நிற்றலின்‌, முகமெனப்படுமே ??. 
ன்‌ 'சிந்தும்‌'நெடில்ஞ்‌ சேரினும்‌ வரையார்‌?! 


என அரும்பதவுரையாசிரியர்‌ காட்‌ டும்‌ மேற்கோட்‌ சூத்திரங்களால்‌ 


ஒருவாறு உணர்ந்து கொள்ளலாம்‌. 
கானல்வரியில்‌ காவிரியை எதிர்முகமாக்கும்‌ முலை றயில்‌ பாடிய; 


*திங்கண்மாலை” *என்பது முதலாக வரும்‌ மூன்று பாட்ல்களும்‌ கண்டன 
கூறிற்றாக யாழின்‌ இட்ட ;பாடல்களாமய்‌ :வரீபாட்டுக்கு முகமாக 
கிற்றலின்‌ மூகமுடை வரியின்‌ _ பாற்படும்‌. என்பது, அரும்பதவுரையாசி.. 
ரியர்‌ கருத்தாகும்‌. இப்பாடலில்‌. “வாழி காவேரி” என்னும்‌ சொல்லே 
மீண்டும்‌ மீண்டும்‌ பாடப்படுகிற்து அவ்வமைப்பு ப்பாட்லே முகமுடைவரி, 


60 


முகம்‌ என்னும்‌ உறுப்பொழிந்து ஏனையுறுப்புக்களால்‌ வரும்‌ இசைப்‌ 
பாடல்‌ *முகமில்வரி' எனப்படும்‌. கானல்வரியில்‌ உள்ள *துறைமேய்‌ 
வலம்புரி என்ற பாடலும்‌ *நுளையர்‌ விளரி' என்பது முதலாகவு ர்ள 
நான்கு பாடல்களும்‌ முகமில்வரி எனக்‌ குறிக்கப்‌ பெத்றுள்ளன. 


ப்டைப்புவரி என்பது * *எலிலாாவுறுப்பும்‌ ஒன்றோ பலவேர்‌ வெண்பா 
வாலும்‌ ஆசிரியத்தாலும்‌ கொச்சகம்‌ பெற்றும்‌ பெறாதும்‌ வேறுவேறாகி 
வருவது”' என்பர்‌ அரும்பதவுரையாசிரியர்‌,5 இயலிசையாசிரியன்‌ தான்‌ 
விரும்பிய வண்ணம்‌ வேறுவேறாகப்‌ படைத்துக்‌ கொண்ட இசைசப்‌ 
பாடல்கள்‌ யாவும்‌ மேற்குறித்த படைப்புவரி என்னும்‌ வரிப்பாடலின்‌ 
பாற்படும்‌ எனக்‌ கொள்ளுதல்‌ ஏற்புடையது6, 


குரவைப்‌ பர்டல்கள்‌ : 


சிலப்பதிகாரத்தில்‌, “குரவை! என்னும்‌ சொல்முடிவு பெற்றனவ்‌ க 
ஆய்ச்சியர்‌ குரவை, குன்றக்குரவை. ஆகிய இரு பகுதிகள்‌ உள்ளன்‌. 
இது இசைத்‌ தமிழுக்கும்‌ நாடகத்‌ தமிழுக்கும்‌ உரி ய பொதுவான 
பெயர்‌. இது குரவைக்கூத்து, குரவைப்பாட்டு என இருவகைப்படும்‌. 
இவ்விரண்டும்‌ ஒன்றொடொன்று தொடர்புடையவை. குரவையாட்டம்‌ 
நிகழுங்கால்‌ குரவைப்‌ பாட்டும்‌ இடம்‌ பெறும்‌ என்பதைச்‌ சிலம்பின்‌ 
அமைப்பால்‌'அறிகிறேர்ம்‌. குரவை என்பது எழுவரேனும்‌, எண்மரேனும்‌ 
ஒன்பதின்மரேனும்‌. கைகோர்த்தாடுங்‌ கூத்து; ஆய்ச்சியர்‌ குரை 
என்பது மாதரி முதலிய ஆய்க்குல மகளிர்‌ தீய நிமித்தங்கண்டு தம்சேரிக்கு 
உற்பாத சாந்தியாகக்‌ குரவைக்‌ கூத்தாடின முறைமையைக்‌ கூறும்‌ 
பகுதியாகும்‌, அடியார்க்கு நல்லாரின்‌ பதிகவுரையில்‌ 

**குரவை யென்பது கூறுங்காலைச்‌ 
செய்தோர்‌ செய்த சாமமும்‌ விறலும்‌. 

எய்த வுரைக்கு மியல்பிற்‌ றென்ப”” எனவும்‌ : 
“குரவை யென்ப தெழுவர்‌ மங்கையர்‌ 
செழுநிலை மண்டலக்‌ கடக்க்‌ கைகோத்‌ ' 


தத்திலைக்‌ கொட்பநின்‌ றாடலாகும்‌"* எனவும்‌ 


61 


சொன்னாராகலின்‌. இதுவும்‌ ஆய்ச்சியரிடத்து நிகழ்தலர்ன்‌ ஆய்ச்சியர்‌ 
குரவை எனக்‌ கூத்தார்‌ பெற்ற பெயர்‌ என்று காண்ப்படுகிறது7. 


குரவை என்பது' கைகோத்தாடலாகும்‌,  -குரவைக்கூத்தே கை 
கோத்தாடல்‌** - அரும்பதவுரை. 


ஆய்ச்சியர்‌ குரவை போலக்‌ குன்றக்குரவை என்பதும்‌ கூத்தாற்‌ 
பெற்ற பெயராகும்‌. மலைவாழ்நராகிய குறமகளிர்வென்‌ வேலான்‌ 
குன்றின்‌ வேங்கை மரதிழனிற்‌ கண்ணகியார்‌ கணவனுடன்‌ தேதவர்‌ 
போற்ற விண்ணுலகம்‌ புக்க வியப்புடைய நிகழ்ச்சியைக்‌ கண்டு உற்பாத 
சாந்தியாக மலையுறை கடவுளாகிய முருகவேளைப்‌ பரவிக்‌ குரவைக்‌ 
கூத்தாடிய செய்தியைக்‌ கூறுவது குன்றக்‌ குரவையாகும்‌. 


ரா சில்ப்பதிகாரப்‌ பாடல்களை அவற்றில்‌ பொதிந்துள்ள கருத்து 
அடிப்படையிலும்‌, பாடல்கள்‌ பாடப்பட்ட சூ ழல்‌ அடிப்படையிலும்‌, 
அமைப்பு அடிப்படையிலும்‌, பாடுகின்ற முறை அடிப்படையிலும்‌ மேலும்‌ 
। லவிதங்களில்‌ வகைப்படுத்திக்‌ கர்ணலாம்‌. 


பாடற்‌ பொருள்‌ அடிப்படையில்‌ 
1, காதல்‌ உணர்வை வெளிப்படுத்தும்‌ பாடல்கள்‌ 
2. பக்தி உணர்வை வெளிப்படுத்தும்‌ பாடல்கள்‌' 
9... வாழ்த்துப்‌ பொருண்மைப்‌ பாடல்கள்‌ 
என்று மூன்று பிரிவுகளில்‌ அடக்கலாம்‌. 


தேர்‌.ந்தெடுக்கப்பட்ட பாடல்களுள்‌, கானல்வரிப்‌ பகுதியில்‌ இடம்‌ 
பெற்றுள்ள பாடல்கள்‌ முதல்‌ பிரிவிலும்‌; ஆய்ச்சியர்‌ குரவைப்பாடல்களும்‌, 
வேட்டுவவரியிலுள்ள சில பாடல்களும்‌ இரண்டாம்‌. பிரிவிலும்‌ அடங்கும்‌, . 
வாழ்த்துக்‌ காதையில்‌ இடம்‌ பெற்றுள்ள பாடல்கள்‌ மூன்றும்‌ பிரிவில்‌. 


அடங்கும்‌, 


சிலப்புதிகாரப்‌ பாடல்களை, பாடும்‌ முறையில்‌ தனிய௰ுசைப்‌ 
பாடல்கள்‌ (6௦19) என்றும்‌ குழுவிசைப்‌ பாடல்கள்‌ 04 ந) என்றும்‌ 
பிரிக்கலாம்‌: . கானல்வரிப்‌ புரடல்களும்‌, வாழ்த்துக்காதையில்‌ வரும்‌ 
கூற்று, சொல்‌; அரற்று முதலான. பாடல்களும்‌ முதல்‌ பிரிவிலடங்கும்‌- 
குன்றிக்கூர்னிவ; வேட்டுவ்வரி ஆய்சீசியர்‌ குரவை முதலிய பகுதிகளில்‌ 
இடம்‌ பெற்றுள்ள பாடல்கள்‌ இரண்டாம்‌ பிரிவிலடங்கும்‌, ' 


62 


சிலப்பதிகாரப்‌ பாடல்களின்‌ இசைப்பயன்பாடு குறித்துப்‌ பின வருமாறு 
வகைப்படுத்தியுங்‌ காணலாம்‌. 


1. செவ்விசையரங்குகளில்‌ பாடுவதற்கேற்ற பாடல்கள்‌, 


3. நாட்டிய அரங்குகளில பாடுவதற்கேற்ற பாடல்கள்‌., 


8. இரண்டிலும்‌ பாடுவதற்கேற்ற பாடல்கள்‌, 


படல்‌ இசையமைப்பு : 


சிலப்பதிகாரப்‌ பாடலகளின மூல இசை வடிவம்‌ நமக்குக்கிடைக்க 
வாய்ப்பிலலை. முனனர்குறிப்பிடப்‌ பட்ட பாடல்‌ அனைத்தும்‌ அக்காலத்‌ 
திலிருந்த இசை முறையில பாடப்பட்டிருக்க வேணடும்‌. இந்த இசை 
முறையை அனுசரித்தே பிற்காலததில்‌ பண்‌ இலக்கணம்‌, பாடலிலக்கணம்‌ 
வகுக்கப்பட்டிருக்க வேண்டும்‌ எனக்கருதலாம்‌. இவ்விலக்கணம்‌ 
நிகண்டு நாலகள்‌ காலத்தில்‌, சுமார்‌ 10ஆம்‌ நாற்றாண்டில்‌ ஏற்பட்டவை. 
இதில்‌ 103 பண்கள்‌ முன்னார்‌ வகைபடுத்தப்பட்ட சிலப்பதிகாரப்‌ 
பாடலகளுககேற்றவாறு குறிஞசி, முலலை, பாலை, மருதம்‌ என்று 
வகைபடுத்தபபட்டுள்ளமை குறிப்பிடத்தகுந்தது. 


இவ்வகையில்‌, சிலப்பதிகாரப்‌ பாடல்கள்‌ பிற்காலத்திலெழுந்த 
இசை இலக்கணங்களுக்கெல்லாம்‌ ஆதார இலக்கியங்களாகத்‌ 
திகழ்ந்துள்ளன என்பது தெளிவு. எனவே பாலை, குறிஞ்சி, மருதம்‌, 
செவ்வழி ஆகிய நாற்பெறும்‌ பணகளையும்‌ அவற்றின்‌ திறங்களையும்‌ 
“திறனில்யாழ்‌” எனப்படும்‌ நெய்தல்‌ பணணையும்‌, பழநதமிழகத்தை 
அதன்‌ இயற்கைச்‌ சூழ்நிலைக்கேற்பப்‌ பிரித்த ஐந்நிலங்களில்‌ இசைக்கப்‌ 
படடுவந்த பண்களாகக கருதலாம்‌, 


நூற்றுமூனறு பண்கள்‌ அனைத்தின்‌ இசை வடிவங்கள்‌ தற்போது 
நமக்குக்‌ கிடைககவில்லை, தேவார ஓதுவார்களின்‌ 
தற்போது நமக்குக்‌ கிடைத்திருப்பவை 29 பண்களே. சென்னை 
தமி;நிசைச்‌ சங்க தேவார பண்ணாராய்ச்சி ஆண்டுக்கூடடத்தின்‌ மூலம்‌ 
இந்த 33 பண்களுக்குப்‌ பொருததமான தற்கால இராகங்கள 
குறிப்பிடப்பட்டுள்ளன$ 


மரபின மூலம்‌ 


63 


இவற்றில்‌ குறிஞ்சிப்பெரும்பண்‌-திறங்களின்‌ வகைபாட்டில காணப்‌ 
படுகின்ற பண்கள்‌ வருமாறு ;: 


நைவளம்‌ (நட்டபாடை) . கம்பீரநாட்டை 
அந்தாழி (அத்தாளிக்‌ குறிஞ்சி) - சாமா 
பழம்பஞ்சுரம்‌ - தீரசங்கராபரணம்‌ 
மேகராகக்குறிஞ்சி - நீலாம்பரி 

பழந்தக்க ராகம்‌ . சுத்தசாவேரி அல்லது ஆரபி 


நட்டராகம்‌ - பந்துவராளி 


3 ூ. இ ரூ மம்‌ மு 24 


செந்திறம்‌ (ஒலிப்பஞ்சமம்‌, செந்துருத்தி) - மத்தியமாஷ்தி 


1) 


இப்பண்கள்‌ குறிஞ்சி நிலப்பரபபிலுள்ள மக்கள்‌ அதாவது மலைவாழ 
மக்கள்‌ இனத்தோர்‌ இசை (ராக ரயத1/01யுடன தொடர்பு 
உடையதாகக்‌ கருதலாம்‌. சிலப்பதிகாரத்தில குனறககுரவை பருதியில 
இடம்பெற்றுளள பாடலகள்‌ குறிஞ்சி நில மககனின வாழவியலைச்‌ 
சித்தரிக்கும்‌. முறையில்‌ அமைக்கபபட்டுளளதால, இப்பாடலகள, 
பின்னர்‌ எறபட்ட குறிஞ்சிப்பண்திற வகைகளுககு இலக்கிய ஆதாரங்‌ 
-களாக இருநுதிருக்கக்௯ூ டும்‌. எனவே குனறக்குரவை பருதியில தேர்ந்‌- 
தெடுக்கப்பட்டுளள பாடல்களுக்கு இசையமைக்கும்‌ போது மேற்குறித்த 
பண்களில்‌ இசையமைக்கலாம்‌. 


செவ்வழியாழ்‌ அல்லது முலலைப்‌ பெரும்பண்‌-திறங்களின்‌ வகை 
-களில தற்போதுள்ள இராகங்களோடு ஒபபிடுமபடியான 


பண்கள்‌ வருமாறு ) 


1. செவ்வழிப்பண - எதுகுலகாம்போதி 


2. வேளாவளி - கெளரி மனோகரி மேளகர்த்தாவில்‌ பிறந்த ஜன்ய 
இராகம்‌ 


9, சீராகமரம்‌ - சீகாமரம்‌ 
4. பெயர்திறம்‌ (பியந்தை) - நவரோஜ்‌ 


5. சாளரபாணி 


64 


திருவி சப்பாவில்‌ இரண்டு பாடல்களுக்குரிய பண்ணாகச்சர்ளர்‌ 
-பாணி குறிப்பிடப்பட்டுள்ளது.9 இப்பாடல்கள்‌ தற்போதுள்ள ஆனந்த 
பைரவி இராகத்தில்‌ பாடப்படுவதால்‌ சாளர பாணிப்‌ பண்‌ ஆனந்த 
பைரவி இராகமாக இருக்கலாம்‌. 


இப்பண்கள்‌ முல்லைநிலமான காடும்‌ காடு சார்ந்த இடத்திலுமுள்ள 
மக்கள்‌ இசை முறையுடன்‌ தொடர்புடையதாகக்‌ கருதலாம்‌. சிலப்‌ 
பதநிகராத்தில்‌ ஆய்ச்சியர்‌ குரவைப்பகுதியில்‌ 'இடம்‌ பெற்றுள்ளபாடல்‌ 
-கள்‌ முல்லை நில மக்களின்‌ வாழ்வியலைச்‌ சித்தரிக்கும்‌" வகையில்‌ 
அமைக்கப்பட்டுள்ளதர்ல்‌, இப்பாடல்கள்‌, பின்னர்‌ ஏற்பட்ட முல்லைப்‌ 
பண்‌-திற வகைகளுக்கு இலக்கிய ஆதாரங்களாக இருந்திருக்கும்‌. 
எனவே ஆய்ச்சியர்‌ குரவைப்பகுதியில்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள்‌ பாடல்‌ 
-களுக்கு இசையமைமக்கும்பபோது மேற்குறிந்த பண்களைப்‌ 
பயன்படுத்தலாம்‌. 


நூற்று மூன்று பண்களின்‌ வகைப்பாட்டில்‌ பாலைப்‌ பெரும்பண்‌ . 
திற வகைகளில்‌ தற்போதைப இராகங்களோடு ஒபபிடத்தகுந்த 
பண்கள்‌ வருமாறு : ்‌ 


பாலையாழ்‌ (செம்பாலை) . அரிகாம்போதி 
சீர்கோடிகம்‌ (நிருபதுங்கராகம்‌) - தோடி 
அராகம்‌ (தக்கராகம்‌) - காம்போதி 

நேர்திற்ம்‌ புறநீர்மை - பூபாளம்‌ 

உறுப்பு - (காந்தாரபஞ்சமம்‌) - கேதாரகெளளை 
கொல்லி - நவரோஜ்‌ 

ஆசான்திறம்‌ - காந்தாரம்‌ . நதவரோஜ்‌ 


க்ஷ ரோ. மேம்‌ 24 


காந்தாரப்‌ பண்‌ தற்காலத்துத்‌ தோடி என்றும்‌, மோகனம்‌ ள்ன்றும்‌ 
இருவேறு கருத்துக்கள்‌ உள்ளன... 


இப்பண்கள்‌ பாலை நில மக்களின்‌ இசையுடன்‌ தொடர்புடையன 
-வாகக்‌ கருதலாம்‌. கிலப்பதிகாரத்தில்‌ வேட்டுவ்‌ வரிப்பகுதியில்‌ இடம்‌ 
பெற்றுள்ள பாடல்கள்‌ பாலைநில மக்களின்‌ வாழ்க்கை முறையினைச்‌ 
சித்தரிக்கும்‌ முறையில்‌ உள்ளதால்‌, இப்பாடல்கள்‌ பாலைப்பண்‌ தி 
வகைகளுக்கு இலக்கிய ஆதாரங்களாக இருந்திருக்கும்‌. கம்‌ 
ே தர்‌ நதெடுக்கப்பட்டுள்ள வேட்டுவவரிப்‌ பாடல்தள்த்ரு: இசையமைக்கும்‌ 
பாது மேற்குறித்த பண்களைப்‌ பயன்படுத்தலாம்‌, ட்‌ 


65 


தமிழகத்தின்‌ நெய்தல்‌ நிலத்திற்குரிய யாழ்‌ நெய்தலியாழ்‌ ஆகும்‌. 
இதற்குத்‌ “திறம்‌” கிடையாது. எனவே இது “திறனில்‌ யாழ்‌” எனவும்‌ 
அழைக்கப்படும்‌. ஏழிசைகளைக்‌ கொண்ட இது தாரம்‌ எனவும்‌, தாரப்‌ 
பணம்‌ எனவும்‌ பெயர்படும்‌. தாரப்பண்‌, ஆசான்‌ என்ற பரியாயப்‌ 
பெயர்களைக்‌ கொண்டது. இது மேற்செம்பாலையின்‌ மற்றொரு பெயரு 
-மாகும்‌. மேற்செம்பாலைக்குப்‌ பொருத்தமான தற்கால இராகம்‌ கல்‌- 
யாணி எனவும்‌, நடபைரவி எனவும்‌ இருவேறு கருத்துக்கள்‌ உள்ளன.18 
இந்த இராகங்களிலும்‌ இவற்றில்‌ பிறந்த ஜன்ய இராகங்களிலும்‌, 
நெய்தல்‌ நிலத்திற்குரிய கானல்வரிப்‌ பாடல்களை இசையமைக்கலாம்‌. 


மருதயாழ்‌ அல்லது மருதப்‌ பெரும்பண்‌-திறங்களின்‌ வகைகளில்‌ 
குற்போதுள்ள இராகங்களோடு ஒப்பிடும்படியான பண்கள்‌ வருமாறு: 


1. மருதயாழ்‌ - கோடிப்பாலை - கரகரப்ரியா. 


விர்‌ (தக்கேசி) - காம்போதி, 


2 
9. வடுகு (இந்தளம்‌, நளுத்தை) இந்தளம்‌ : நாதநாமக்ரியை 
4. செய்திறம்‌ (கெளசிகம்‌) பைரவி. 

5 


சீகாமரம்‌ - நாதநாமக்ரியை; 


மேற்கண்ட பண்கள்‌ மருதநிலப்‌ பரப்பிலுள்ள மக்கள்‌ அதாவது 
வயலும்‌ வயலைச்‌ சார்ந்த இடத்து மக்கள்‌ இசையுடன்‌ தொடர்புடைய. 
தாகக்‌ கருதலாம்‌. வாழ்த்துக்காதையில்‌ இடம்‌ பெற்றுள்ள வள்ளைப்‌ 
பாட்டு, ஊசல்வரி போன்ற பாடல்களுக்கு இசையமைக்கும்‌ போது 
நாட்டுபுற மெட்டுக்களோடு மேற்கண்ட பண்களையும்‌ பயன்படுத்தலாம்‌. 


இவ்வாறு சிலப்பதிகாரப்‌ பாடல்கள்‌ பிற்காலப்‌ பண்களுக்கு ஆதார. 
மாகத்‌ திகழ்ந்திருக்கும்‌ என்னும்‌ கருத்தில்‌ பாடல்களுக்கு உரிய பண்களை 
இசை இலக்கண ரீதியாகக்‌ கூறலாம்‌. ஆனால்‌ இவற்றை நடைமுறைப்‌ 
படுத்தும்‌ போது, பாடல்‌ இசை அமைப்பாளரின்‌ மனோ நிலையைப்‌ 
பொறுத்துப்‌ பண்கள்‌ மாறுபடும்‌. : எனவே பாடல்களின்‌ அமைப்பு, 
பாடல்கள்‌ வெளிப்‌ படுத்தும்‌ சுவைகள்‌ போன்ற பிற கூறுகளை அனு. 
சரித்து அதற்குத்‌ தகுந்தவாறு பண்களை (இராகங்களை) தேர்ந்‌ 
தெடுத்தல்‌ நன்று. 


66 


துணைக்குறிப்புக்கள்‌ 


ஷி கடு 


5. 


6. 


இப்பாடல்கள்‌, உ. வே. சாமிநாதையர்‌ பதிப்பித்த சிலப்பதிகார 
மூலமும்‌ அரும்பதவுரையும்‌, அடியார்க்கு நல்லாருரையும்‌ என்னும்‌ 
நூலிலிருந்து எடுக்கப்படுகின்றன. : 


சிலப்பதிகாரம்‌ - கானல்வரி, அரும்பதவுரை, ௨. வே, சா. பதிப்பில்‌ 
பக்‌. 203 ்‌ 


மீனாட்சி சுந்தரனார்‌. தெ. பொ. 1965 கானல்வரி - பக்‌. 101 
சிலப்பதிகாரம்‌ கானல்வரி அரும்பதவுரை, ௨. வே.- சா பதிப்பில்‌ 
பக்‌. 204 


மேற்படி நூல்‌ பக்‌. 204 
வெள்ளை வாரணனார்‌ ௧. 1979), இசைத்தமிழ்‌ 


॥ 


7. அடியார்க்குநல்லார்‌ பதிகவுரை, அடி, 78, உ. வே. சா, பதிப்பில்‌ 


பக்‌. 397 


8. இராமநாதன்‌ செட்டியார்‌. லெ. ப. ௧௬ (பதிப்பாசிசியர்‌) , 1974, 


9. 


10. சுவசமி விபுலானத்தசின்‌ முறைப்படி மேற்செம்பாலை 


பண்‌ ஆராய்ச்சியும்‌ அதன்‌ முடிவுகளின்‌ தொகுப்டும்‌. பக்‌. 825-895 


பதினோராம்‌ நூற்றாண்டுத்‌ தொடக்கத்தில்‌ பூத்துருத்தி. நம்பிகாட 
தம்பி இயற்திய பாடல்களுள்‌, , முதிதுமணி வயிர?” என்ற 
பாடலும்‌, **அல்லியம்‌ பூம்பழன த்தாமூர்‌”? என்ற பாடலும்‌ 
சாளரபாணி பண்ணில்‌ அமை ந்திருப்பதாக ஒன்பதாம்‌ திருமுறையாள்‌ 
திருவிசைப்‌ பாவில்‌ காணப்படுகி றது. ம ஆ - - 


அருணாசலம்‌. மு. (பதிப்பாசிரியர்‌) , 1914, ஒன்பதாம்‌ 
திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பக்‌, 28... ்‌ பாக்‌ 


டத ச நடபைரவி 
இராகத்தித்கு தேரானது. டாக்டர்‌ எஸ்‌. இசாம நாதன்‌ ட - 
முறைப்படி இப்பாலை போசன்‌ ்‌ கல அட வ 
னன்ன. பப. அதிப்ததுவிலு _ கல்யாணி இராகத்திற்கு 


இயல்‌ நான்கு 
பாடல்களின்‌ இயலிசை அமைப்பு 


சிலப்பதிகாரத்தில்‌ காணப்படும்‌. இசைப்பாடல்களின்‌ இரன்சை 
அமைதி இவ்வியலில்‌ ஆராயப்படுகிறது. 


மங்கல வாழ்த்துப்‌ பாடல்‌ 


* திங்களைப்‌ போற்றுதுந்‌ திங்களைப்‌, போற்றுதும்‌ 
கொங்கலர்‌ தார்ச்சென்னி குளிர்வெண்‌. குடைபோன்றிவ்‌ 
வங்க ணுலகளித்தலான்‌”' 


இவ்வாறு மூன்று வரிகளாலான நான்கு சிந்தியல்‌ வெண்பாக்களைக்‌ 

கொண்டு பதிப்பில்‌ காணப்படுகிறது. யாப்பு வகையில்‌ இது மயங்கிசைக்‌ 
கொச்சகக்‌ கலிப்பாவாகும்‌. ' இந்நான்கு பாக்களும்‌ வாழ்த்து என்னும்‌ 
பொதுப்‌ பொருண்மைக்கு உரியவை. முதற்பாடல்‌ சோழனின்‌ குடைச்‌ 
சிறப்பையும்‌, இரண்டாம்‌ ' பாடல்‌ சோழனின்‌ திகிசிச்சிறப்பையும்‌, 
மூன்றாம்‌ பாடல்‌ சோழனின்‌ அளிச்சிறப்பையும்‌; நான்காம்பாடல்‌ 
சோழனின்‌ குலச்சிறப்பையும்‌ பாராட்டுவன. இவை முறையே திங்கள்‌ 
ஞாயிறு, மாமழு, பூம்புகார்‌ ஆகியவற்றையும்‌ வாழ்த்துவன. இவ்வாறு 
இயலில்‌ இதனை நான்கு. தனித்தனிப்‌ பாடல்களாகக்கொள்ளப்படினும்‌ 
இசைப்பாடலாக இதனைக்‌ கையாளும்போது, நான்கு தொகுதிகள்‌ 
சேர்ந்ததொரு பாடல்‌ வகையாகவே்‌ கருதவேண்டியுள்ளது. இதந்தநெறியே. 
பிற்காலத்தில்‌ தேவாரத்தில்‌. பத்துப்‌ பாடல்கள்‌ சேர்ந்த தொகுதி பதிகம்‌ 
என்றும்‌, திருப்புகழ்‌, கீர்த்தனை முதலான இசை :உருப்படிகளில்‌, 
சரணங்களாகவும்‌ எண்ட முன்‌ னோடிகளாகத்‌ திகழ்ந்தது 
எனலாம்‌ 


வடமொழிப்‌ பாடல்களில்‌ எட்டுத்தொகுதிகள்‌ சேர்ந்த பாடலுக்கு 
அஷ்டபதி என்று பெயசிடப்பட்டிருப்பது இங்கு ஒப்பு நோக்குதற்குரியது. 
வாழ்த்து என்னும்‌ பொருண்மைக்குசிய இப்பாடல்‌ நெறியே பிற்காலத்தில்‌ 
நாட்டுவாழ்த்து, கடவுள்வாழ்த்து என்றும்‌, நாட்டியத்தில்‌ தோடய 
“மங்கலம்‌ என்றும்‌, மருவி வந்திருக்கலாம்‌. 


68 


இப்பாடல்‌ இசை ஆய்வாளர்களால்‌ வெவ்வேறு இராகங்களில்‌ 
இசை அமைக்கப்பட்டுச்‌ சுரதாள குறிப்புடன்‌ நூல்களில்‌ வெளி 
வந்துள்ளது. இவற்றில்‌ பாடலின்‌ நான்கு தொகுதிகளும்‌ ஒரே 
பண்ணில்‌ அமையும்‌ வண்ணம்‌ இசை அமைக்கப்பட்டுள்ளது. 
இப்பாடலை புறநீர்மைப்‌ (பெளளி) பண்ணிலும்‌. 


நட்டபாடைப்‌ (நாட்டைக்‌ குறிஞ்சி) பண்ணிலும்‌ இசை அமைத்துள்ளனர்‌. 
இப்பாடலில்‌ தாளம்‌ அரை இடம்‌ தள்ளி அனாகத எடுப்பில்‌ ஆதி 
தாளத்தில்‌ இசை அமைக்கப்பட்டுள்ளது.2 


இசை இலக்கண நெறிப்படித்‌ தாள ஆவர்த்தனங்கள்‌ இரட்டைப்‌ 
படையாக இருக்கவேண்டும்‌3 இப்பாடலைப்‌ பதிப்பிற்‌ கண்டவாறு பாடூம்‌ 
போது ஒரு வரி ஒரு ஆவர்த்தனம்‌ என்கிற கணக்கில்‌ மூன்று ஆவர்த்‌- 
தனங்களாக ஒற்றைப்‌ படையில்‌ வருகின்றது. மேலும்‌ இப்பாடலின்‌ 
இசையமைப்பிற்கு எடுத்துக்‌ கொண்ட இராகழும்‌ பூர்த்தியாகாமல்‌ 
இருக்கிறது. எனவே இதனை நான்கு ஆவர்த்தனங்களாக ஆக்க 
வேண்டும்‌ என்பதற்காகவும்‌ எடுத்துக்‌ கொண்ட இராகத்தின்‌ சாயலை 
முழுமையாகப்‌ பாடலில்‌ அடக்க வேண்டும்‌ என்பதற்காகவும்‌ ஒவ்வொரு 
தொகுதியிலுமுள்ள மூன்றாவது வரி மடங்கிப்‌ பாடப்படுகின்றது. 


இவ்வாறு இயலமைப்பில்‌ சிறிதுமாற்றம்‌ ஏற்படினும்‌, இலக்கியப்‌ 
பாடல்களை இசைப்‌ பாடலாகக்‌ கையாளும்போது இவ்வித மாற்றங்கள்‌ 
தவிர்க்க முடியாததாகிறது. இப்பாடல்‌ இயல்‌ ஐந்தில்‌, வியாழக்குறிஞ்சிப்‌ 
பண்ணில்‌ இசை அமைக்கப்‌ பட்டுள்ளது. 


நாட்டுப்புறப்‌ பாடல்களில்‌ ஒரு பொருள்‌ மீது அடுக்கியவாறு நீண்ட 
பாடல்கள்‌ காணப்படுகில்‌ றன. இப்பாடல்களுக்கு ஏட்டுருவம்‌ கொடுத்து 
இலக்கியங்களில்‌ பயன்படுத்தும்போது, மூன்றடுக்கி வருதல்‌ சிறப்பு 
என்று இலக்கணம்‌ வரையறுக்கப்படுகின்றது. சிலப்பதிகாரத்தில்‌ 
திங்களைப்‌ போற்றுதும்‌ எனத்‌ தொடங்கும்‌ முதற்‌ பாடலிலேயே ஒரு 
பொருள்‌ மீது மூன்றடுக்கி வந்த பண்பு காணப்படுவதால்‌, இப்பாடல்‌- 
களை நாட்டுப்புறப்‌ பாடல்‌ மரபை அடியொற்றி வந்த பாடல்களாகக்‌ 
கருதலாம்‌, ்‌ 


69 


மனையறம்படுத்த காதையில்‌, **மாசறூா பொன்னே! வலம்புரி- 
முத்தே” எனத்‌ தொடங்கும்‌ அடிகள்‌ (79-80) வர்ணனைப்‌ பகுதியாக. 
அமைந்துள்ளது. கண்ணகியின்‌ அழகை வர்ணித்து உரைப்பதாகக்‌ 
காப்பியத்தில்‌ இடம்‌ பெற்றுள்ளது. இன்வடிகள்‌ தற்போதைய , 
**தீர்த்தனை”” என்னும்‌ இசை உருப்படி அமைப்பைப்‌ போன்று பல்லவி. ' 
அனுபல்லவி, சரணம்‌ ஆகிய அங்கங்களுடன்‌ இசையமைத்துப்‌ பாடு. 
வதற்கு ஏற்றவகையில்‌ உள்ளன. எனவே இதனை இசைப்பாடலாகக்‌ 
கொள்ளலாம்‌. இப்பாடல்‌ குறிஞ்சி இராகம்‌ - ஆதி தாளத்தில்‌ டாக்டர்‌. 
எஸ்‌.சீதா அவர்களால்‌ இசை அமைக்கப்பட்டுள்ளது இவ்‌ஆய்வில்‌ இது' 
பண்‌ பழம்‌ பஞ்சுரத்தில்‌ (தீர சங்கரா பரணம்‌) அமைக்கப்பட்டுள்ளது. 
முதலிரண்டு அடிகள்‌ பல்லவியாகவும்‌, அடுத்த இருஅடிகள்‌ அனுபல்லவி 
போன்றும்‌, இறுதியிலுள்ள நான்கு அடிகள்‌ சரணமாகவும்‌ வைத்து இசை 
அமைக்கப்பட்டுள்ளது. 4 

₹ஈபூம்புகார்‌?” என்னும்‌ திரைப்படத்திலும்‌ இப்பாடல்‌ இடம்‌ 
பெற்றுள்ளது. எம்‌. எஸ்‌. விச்வநாதன்‌ இசையமைப்பில்‌ டி. எம்‌. 
செளந்தரராஜன்‌ குரலில்‌ இப்பாடல்‌ ஒலித்துள்ளது. இப்பாடல்‌ கோவலன்‌ 
பாடுவதாக அமைந்திருப்பினும்‌, கண்ணகியும்‌ அருகிலமர்ந்து அதை 
இரசிப்பதாகக்‌ கற்பனை செய்து கொள்ளும்‌ வகையில்‌ பெண்‌ குரலையும்‌ 
'இப்மாடலில்‌ சேர்த்திருப்பது பாராட்டத்தக்க வகையிலுள்ளது. 


இதில்‌ பொன்னே! முத்தே! என்பது போன்ற பாடல்‌ வர்ணனை 
களுக்கிடையே வார்த்தைகளில்லாமல்‌ அகாரமாக “1 யாம ரம்ப) இசைப்‌ 
பதாகத்‌ திருமதி எஸ்‌. ஜானகியின்‌ குரல்‌ அமைந்துள்ளமை குறிப்பிடத்‌ 
“தகுந்தது. 


எனவே இப்மாடல்‌ செவ்விசைப்‌ பண்ணிலும்‌ திரையில்‌ 
மெல்லிசையாகவும்‌ இசை அமைப்பதற்கு ஏற்றவகையில்‌ ' இயற்றப்‌ 
பட்டிருப்பது அறிந்து மகிழத்தக்கது, 


கானல்வரிப்‌ பாடல்களில்‌  ஆற்றுவரி, சார்த்துவரி, மூகமில்வரி, கானல்‌ 
வரி, 'நிலைவரி, முரிவரி, ,திணைநிலைவசி, மயங்குதிணை நிலைவரி, 





70 


சாயல்‌ வரி முதலான ஒன்பது இசை வடிவங்கள்‌ காணப்படுகின்றன... 


ஆரற்றுவரி : 


ஆற்றுவரி என்பது ஆற்றைப்‌ புகழ்ந்துப்‌ பாடப்பெறுவது. கோவலன்‌ 
பாடுவனவாக வரும்‌ மூன்று ஆற்றுவரிப்‌ பாடல்களும்‌ காவிரியாற்றை 
வாழ்த்தி வரும்‌ பொருண்மையுடையவை. 


*-திங்கண்மாலை வெண்குடையான்‌ சென்னிசெங்கோலது வோச்சிக்‌ 
கங்கை தன்னைப்‌ புணர்ந்தாலும்‌ புலவாய்‌ வாழிகாவேரி 
கங்கை தன்னைப்‌ புணர்ந்தாலும்‌ புலவா தொழிதல்‌ கயற்கண்ணாய்‌ 


மங்கை மாதர்‌ பெருங்கூற்‌ பென்‌ றறிந்தேன்‌ வாழிகாவேரி 


'இப்பாடல்‌ மக்களைச்‌ சட்டியவரிப்பாட்டு, இதே அமைப்பில்‌ மேலும்‌ 
இரு பாடல்கள்‌ உள்ளன. இவை மூன்றும்‌ முகமுடைவரி. இவை கண்டன 
கூறிற்றாக யாழினிட்ட பாட்டு. 


இவ்விசைப்‌ பாடல்கள்‌ அறுசீர்‌ ஆசிரிய விருத்தம்‌ என்னும்‌ இயற்றமிழ்‌ 
யாப்பு வகைக்குரியவை. இவற்றிற்குரிய வண்ணம்‌ ஒழுகுவண்ணம்‌ என்று 
அரும்பதஷரையார்‌ குறிப்பிடுகிறார்‌. 


இப்பாடலுக்குரிய சந்த அமைப்பு வருமாறு : 
தந்தத்‌ தானா தந்தனா தன்னாதன்னா தனதரனா 
தன்னந்‌ தன்னா தனந்தானா தனனா தானா தானானச 
தன்னத்‌ தன்னச தனந்தானா தனனா தனனர தனதானா 


தன்னத்‌ தானா தன்தத்தத்‌ தனந்தா தானா தானன௪ 


1 


இப்பாடலின்‌ சந்த அமைப்பு ஒவ்வொரு வரியிலும்‌ 4- 4:6 என்னும்‌ 
அமைப்பு இரட்டித்து வந்துள்ளது. ஒரு வரியில்‌ மொத்தம்‌ 28 அட்சரங்கள்‌ 
உள்ளன. இதனை, சதுரச்ர ஜாதி மிச்ர ஏகதாளமாகக்‌ - - கொள்ளலாம்‌. 
இசையமைப்பில்‌ பாடும்‌ போது இப்பாடல்‌ நான்கு அட்சரங்கள்‌ . மேலும்‌ 
கூட்டி 1/2 இடம்‌ தள்ளி அன்த. எடுப்பில்‌ ஆதி தாளமாகக்‌ 
கொள்ளப்படுகிறது. ்‌ 


இப்பாடல்களை திரூ எம்‌, எம்‌, தண்டபாணி தேசிகர்‌ அவர்கள்‌ 
இசையமைத்துத்‌ தம்முடைய இசையரங்குகளில்‌ பாடியுள்ளார்‌, குடந்தை 
சுந்தரேசனார்‌ அவர்கள்‌ ,தம்முடைய இசைச்‌ சொற்பொழிவுகளிலும்‌ 
இப்பாடல்களைப்‌ பாடிப்‌ பிரபலப்‌ படுத்தியுள்ளார்‌. பண்‌ பழந்தக்க ராகம்‌ 
(சுத்த சாவேரி) ஏக தாளத்தில்‌ அவர்‌ பாடியுள்ள முறைபலரால்‌ பாராட்‌. 
டப்‌ பெற்றது. 


இப்பாடலுக்குரிய தாளத்தை நான்கு மாத்திரைகள்‌ கொண்ட மூன்‌- 
றொத்து வாரம்‌ என்று குறிப்பிட்டுள்ளார்‌5. இதற்குரிய அறுப்பு 07௦ 
இது ஒரு பொருள்‌ மேல்‌ மூன்றடுக்கி வந்த பாடல்‌ வகையாகக்‌ கருதப்‌ 
அடதம்‌ 


மாதவி பாடுவனவாக வரும்‌ ஆற்று வரிப்‌ பாடல்கள்‌ * *மருங்கு வண்டு 
சிறந்தார்ப்ப£? எனத்‌ தொடங்குபவை, இப்பாடலின்‌ சந்த அமைப்பில்‌ 
சிறிய மாற்றம்‌ காணப்படுகிறது. இப்பாடலின்‌ சந்த அமைப்பு: *தனை 
தந்த தன்தானா தனனா தானா தனதானா”” என்று திச்ர நடையில்‌ 
அமையும்‌ வண்ணம்‌ உள்ளது. இப்பாடல்‌ கமாச்‌ இராகம்‌ ஆதிதாளத்தில்‌ 
இசையமைக்கப்பட்டுள்ளது. குடந்தை சுந்தரேசனார்‌. இ ப்பாடலை 
மோகன இராகத்தில்‌ இசையமைத்துப்‌ பாடியுள்ள ம்‌. 


4. சார்த்துவரி 


சார்த்துவரி என்பது *பாட்டுடைத்தலைவன்‌ பதியோடும்‌ 
பேரோடும்‌, சார்த்திப்‌ பாடிற்‌ சார்த்தெனப்படுமே”' தலைவன்‌ பேர்‌, 
ஊர்‌ ஆகியவற்றைக்‌ குறிப்பிட்டுப்‌ பாடப்பெறும்‌ பாடல்‌ சார்த்துவரி. 
எனப்படும்‌. இது மூன்று வகைப்படும்‌. (1) முகச்சார்த்து (2) மூரிச்சார்த்து 
(3) கொச்சகச்‌ சார்த்து. அவற்றுள்‌ முகச்சரர்த்து மூன்றடி முதல்‌ ஆறடி. 
யிறாக வரும்‌. இடை நான்கடியானும்‌ ஐ.ந்தடியானும்‌ வரும்‌. முரிச்‌ 
சார்த்தாவது, ட்‌ 


72 


 முரிந்தவற... .குற்றெழுத்தியலாற்‌ குறுகியநடையாற்‌ 
பெற்ற அடித்தொகை மூன்று மிரண்டும்‌ குற்றமில்லெனக்‌ 


'கூறினர்‌ புலவர்‌*” கொச்சகச்சார்த்தாவது, கொச்சகம்‌ போன்று முடியும்‌) 
இவற்றுள்‌ கரிய மலர்‌, காதலராகி, மோதுமுதுதிரையான்‌ முதலான 
மூன்று பாடல்களும்‌ முகச்‌ சார்த்துவரியின்‌ பாற்படும்‌. முதற்பாடல்‌ 
வருமாறு: 


கரியமலர்‌ நெடுங்கட்‌ காரிகைமுன்‌ கடற்றெய்வங்‌ காட்டிக்‌ காட்டி 

அரியசூள்‌ பொய்த்தா ரறனில ரென்றேழையம்‌ யாங்கறிகோமைய 
விரிகதிர்‌ வெண்மதியு மீன்கணமு மாமென்றே விளங்கும்‌ வெள்ளைப்‌ 
புரிவளையு முத்துங்கண்‌ டாம்பல்பொ தியவிழ்க்கும்‌ புகாரே யெம்மூர்‌ 


ஆற்றுவரிப்‌ பாடல்களைப்‌ போன்றே சார்த்துவரிப்‌ பாடல்களும்‌ 
அறுசீர்‌ ஆசிரியநிலை விருத்தம்‌ என்னும்‌ இயற்றமிழ்‌ யாப்பு வகைக்கு 
உரியன. இப்பாடலின்‌ சந்த அமைப்பைப்‌ , பின்வருமாறு குறிக்கலாம்‌. 


**தனனதனா தனந்தத்‌ தானனதந்‌ தனதத்தந்‌ தானத்தான என 


ஒவ்வொரு வரியிலும்‌ 90 அட்சரங்கள்‌ காணப்படுகிறது. 6 அட்சரங்கள்‌ 
கொண்ட திக்ரம்‌, 5 அட்சரங்கள்‌ கொண்ட கண்டம்‌, 4 அட்சரங்கள்‌ 
கொண்ட சதுரச்ரம்‌ ஆகிய மூன்றும்‌ கலந்து வந்துள்ளது. எனவே 
இதனைச்‌ சந்த அமைப்பு முறையில்‌ திச்ர நடையிலமைந்த கண்ட ஏக 
தாளமாகவோ, கண்ட நடையிலமைந்த திச்ர ஏக 


்‌ ்‌ தாளமாகவோ 
அமைக்கலாம்‌. 


மாதவி பாடுவனவாக வரும்‌ சார்த்துவரிப்‌ பாடல்கள்‌ ஈ *தீங்கதிர்‌ 
வாண்முகத்தான்‌ செவ்வாய்‌” எனத்‌ தொடங்குவன. நான்கு வரிகளைக்‌ 
கொண்டு ஒரு பொருள்‌ மேல்‌ மூன்றடுக்கி வந்துள்ளன. 


இப்பாடலின்‌ சந்தம்‌ வருமாறு: 


தானன தானன தன்னா தனதனனா தன்னா தானா 
இவ்வாறு 24 அட்சரங்கள்‌ கொண்ட சதுரச்ர ரூபக தாளத்தில்‌ அமையும்‌ 
வண்ணம்‌ இப்பாடலின்‌ அமைப்பு திகழ்கிறது. இந்தப்‌ பாடல்‌ நட்ட 
பாடை பண்ணில்‌ (கம்பீர நாட்டை - இராகத்தில்‌) இசையமைக்கப்‌ 
பட்டுள்ளது. 


73 
முகமில்வரி 
முகமில்வரி என்னும்‌ தலைப்பில்‌ கோவலன்‌ பாடுவதாகப்‌ பின்வரும்‌ 
பாடல்‌ அமைந்துள்ளநு. 
துறைமேய்‌ வலம்புரி , தோய்ந்தும்ணதுழுத்‌ தோற்றமாய்வர்ன்‌ 
பொறைமலி பூம்புன்ஸ்ன்ப்‌ பூவுதிர்ந்து நூண்டா துபோர்க்கு.ங்கானல்‌ 
நிறைமதி வர்ண்முக்த்து நேர்‌ கயற்கண்‌ செய்த 
உறைமலி யுய்யா நோயூர்‌ சுண்ங்குமென்‌ முலையே தீர்க்கும்‌ 
போலும்‌ 


இயற்றமிழ்‌ நெறியில்‌ இது ஆசிரியத்துறை என்னும்‌ யாப்பு வகைக்‌- 
குரியது.இதில்‌ ஈற்றயலடி (மூன்றாவது வரி) குறைந்து வந்துள்ளது. 
இவ்வமைப்புப்‌ பஞ்சமரபில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள சவலை என்னும்‌ 
இசைப்பா வகையோடு ஒப்பிடும்படி திகழ்கின்ற்து.7 


பாங்கன்‌ தலைமகளது காதன்‌ மிகுதி குறிப்பினான்‌ அறிந்து கூறும்‌ 
பொருண்மையது. இப்பாடல்‌ அமைப்பு நிலையாலும்‌, நுவல்‌ பொரு- 
ளாலும்‌ யாப்பு வகையாலும்‌ இதன்பின்‌ வரும்‌ கானல்வரிப்‌ பாடல்களேர்டு 
ஒத்திருப்பதால்‌, இப்பாடலைக்‌ கானல்‌ வரிப்‌ பாடல்களுள்‌ ஒன்றாகக்‌ 
கருதுதல்‌ வேண்டும்‌ என்பது டாக்டர்‌ ந. வீ. செயராமன்‌ அவர்களின்‌ 
கருத்து. 8 


மாதவி'பர்டுவ்ன்லாக வரம்‌ முகமில்வரிப்‌ பர்டல்கள்‌ மேற்குறிப்பிட்ட 
பாடலினின்றும்‌ யாப்பினாலும்‌, ௪ ந்த அமைப்பினாலும்‌ மா ற்றங்‌ 
கொண்டுள்ளது. இததகலப்பில்‌ ஐந்து பாடல்கள்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 
இவற்றுள்‌, 


*அடையல்‌ குருகே யடைய்‌ லெங்‌ கானல்‌” 


என்னும்‌ பாடல்‌ ஒரு கூறாக்வும்‌ **நுளையர்‌ விளரி”! எனத்‌ தொடங்கும்‌ 
மூன்றுபாடல்கள்‌ ஒரு கூறாகவும்‌ ச “தீத்துழைஇவந்த”” எனத்தொடங்கும்‌ 
பர்பல்‌ ஓரு கூறாகவும்‌ அமைந்துள்ள்ன்‌. இப்பாடல்களனைத்தும்‌ கலி... 
விருத்தப்பாடல்களாகும்‌. முதற்கூறாய்‌ அமைந்த தனிப்பாடல்‌ காமமிக்க 


74 


கழிபடர்‌ கிளவியாகவும்‌, இரண்டாம்‌ கூறாய்‌ அமைநீத பாடல்கள்‌ பொழு- 
துகண்டு புலம்பும்‌ பொருளமைதி உடையனவாகவும்‌, மூன்றாம்கூறாய்‌ 
அமைந்த பாடல்‌ தெய்வவணக்கப்‌ பாடலாயும்‌ அமைந்துள்ளன. 


**துடையல்‌ குருகே'” என்னும்‌ பாடலில்‌ முதலடியும்‌ இரண்டாம்‌ 
அடியும்‌ நான்காம்‌ அடியும்‌ ஒத்துள்ளன. இதில்‌ ** தனனத்‌ தன்னா 
தனதன தானா” என்னும்‌ சந்தஓசை (சதுரச்ர நைட) பாடல்‌ 
முழுவதிலும்‌ இடம்‌ பெற்றுள்ளது. அடுத்துள்ள பாடல்கள்‌ மூன்றும்‌ ஒரு 
பொருள்‌ மேல்‌ மூன்றடுக்கி வந்தவை. இப்‌ பாடல்‌ தோடி இராகம்‌ ஆதி 
தாளத்தில்‌ இசையமைக்கப்பட்டுள்ளது. 


அடுத்தூத்‌ தெய்வ வணக்கப்பாடலாகப்‌ பின்வரும்‌ பாடல்‌ அமைந்‌ 
துள்ளது . 


*தீத்துழைஇ வந்தவிச்‌ செல்லன்‌ மருண்மாலை 
தூக்காது துணிந்தவித்‌ துயரெஞ்சு கிள்வியாற்‌ 
பூக்கமழ்‌ கானலிற்‌ பொய்சூள்‌ பொறுக்கென்று 


மாக்கடற்‌ றெய்வநின்‌ மலரடி வணங்குதும்‌” ” 


இப்பாடல்‌ கானல்வரிமின்‌ இறுதியில்‌ அமைந்திருப்பதால்‌, இதனை 


மங்கலகர இராகங்களுள்‌ ஒன்றாகிய ௬ரடி இராகத்தில்‌ இணச்யமைக்‌ 
கலாம்‌... ர 


முகமில்‌ வரிப்பாடல்களில்‌ ஆசிரியத்துறை, கலிவிருத்தம்‌ என்னும்‌ 
இரண்டு யாப்புகள்‌ பயின்‌ றிருப்பினும்‌, கலிவிருத்தேமே இராக 
தாளத்தோடு பாடுவதற்கு ஏற்றது என்பது தெளிவாகிறது. 


க்ர்னல்வரி 


கானல்வரி என்ற பகுதித்‌ தலைப்பிற்கும்‌, கானல்வரி என்னும்‌: 
வரிப்பாடல்‌ தலைப்பிற்கும்‌ வேறுபாடு உண்டு. கானல்வரி என்னும்‌! 
பகுதித்‌ தலைப்பிற்குக்‌ கழிக்கானலிடத்து' நிகழ்ந்த வரிப்பாடல்கள்‌ என்பது: 
பொருள்‌. கானல்வரி என்னும்‌ வரிப்பாடல்‌ தலைப்பிற்குக்‌ கழிக்கானல்‌' 
பொருண்மை பற்றிய வரிப்பாடல்‌ என்பது பொருள்‌, எனவே கானல்‌' 


என்னும்‌ சொல்‌ முறையே இடத்தையும்‌ பொருண்மையையும்‌ ஈரிடத்தும்‌' 
விளக்குகின்‌ றது .. 


(ல 
கானல்வரி பொருண்மை குறித்த பாடல்கள்‌ வருமாறு: 


1. நிணங்கொள் புலாலுணங்களின்று புள்ளோப்புத நலைக்கீடாகக்‌ 
கணங்கொள்‌ வண்டர்ர்த்துலாங்‌ கன்னிநறுஞாழல்‌ கையிலேந்தி 
மணங்கமழ்‌ பூங்கானன்‌ மன்னிமந்‌ றாண்டோர்‌ 
அனங்குறையு மென்ப தறியே னறிவேனே லடையேன்‌ 

மன்னோ 


2. வலைவாழ்நர்‌ சேரி வலையுணங்கு முன்றின்‌ மலர்கையேந்தி 
விலைமீ னுணங்கற்‌ பொருட்டாக வேண்டுருவங்‌ கொண்டுவேறோர்‌ 
கொலைவே னெடுங்கட்‌ கொடுங்கூற்றம்‌ வாழ்வ 


தலைநீர்த்தண்‌ கான லறியே னறிவேனே லடை£யயன்‌ மன்னோ 


“மணங்‌ கமழ்பூங்கானல்‌ "”£ என்றும்‌, * அலை நீர்த்தண்‌ கானல்‌” ” 
என்றும்‌ இவ்விரு பாடல்களிலும்‌ கானல்‌ வண்ணணை இடம்‌ பெற்‌ 
ள்ளது. 


இப்பாடலின்‌ சந்த அமைப்பு வருமாறு: 
தனந்தந்‌ தனாதனந்தனந்த தன்னாத்தன தனத்தானானத்‌ 
தனந்தத்‌ தந்தாத்தனாந்‌ தனை தன தான தையதானா 
தனந்தனந்‌ தாந்தானதந்‌ தன்னதத்‌ தாந்தா 


தனந்தனன தந்த தனனா தனதானா தனனா தன்னா. 


இப்பாடல்‌ வரிகள்‌ முறையே 90, 27, 21, 27 அட்சரங்கள்‌ என்று 
வேறுபட்டு நிற்கின்றன. மூன்றாம்‌ வரி மற்ற வரிகைளக்‌ காட்டிலும்‌ 
அட்சரங்கள்‌ குறைந்துள்ளது. இப்பாடல்‌ அமைப்பும்‌, பஞ்சமரபில்‌ 
குறிக்கப்பெற்றுள்ள **சவலை'** என்னும்‌ இசைப்பாடல்‌ வகைக்கு 
எடுத்துக்காட்டாகத்‌ திகழ்கின்றது. இப்பாடல்கள்‌ வண்ணனைப்‌ பகுதி 
களாக இருப்பதால்‌ இதனைப்‌ பொருத்தமான இராகத்தில்‌ விருத்தமாகப்‌ 
பாடலாம்‌. 


76 
நிலைவரி 
நிலைவரியின்‌ இலக்கணத்தை, 


**முகமும்‌ முரியுந்‌ தன்னொடு முடியும்‌ 
நிலையை யுடையது நிலையெனப்‌ படுமே 


என வரும்‌ நூற்பாவில்‌ அரும்பதவுரையார்‌ விளக்கியுள்ளார்‌ 9, 


**கயலெழுதி வில்லெழுதி'* எனத்தொடங்கும்‌ மூன்று பாடல்கள்‌ இத்‌: 
தலைப்பில்‌ காணப்படுகின்றன . 


பாடல்‌ வருமாறு : 


கயலெழுதி வில்லெழுதிக்‌ காரெழுதிக்‌ காமன்‌ 
செயலெழுதி தீர்ந்தமுகந்‌ திங்களோ காணீர்‌ 
திங்களோ காணீர்‌ திமில்வாழ்நர்‌ சீறூர்க்கே 
அங்கணேர்‌ வானத்‌ தரவஞ்சி வாழ்வதுவே 


அகப்பொருண்மை நிலையில்‌ இம்மூன்‌ று பாடல்களும்‌ தவலைவியை 
நோக்கித்‌ தலைமகன்‌ கூறியனவாக அமைந்துள்ளன. தலைவியின்‌ 
நலம்‌ பாராட்டல்‌ என்னும்‌ பொருண்மை மீது இம்மூன்று பாடல்களும்‌ 
அடுக்கி வந்துள்ளன. ஒவ்வொரு பாடலிலும்‌ இரண்டாம்‌ அடியின்‌ 
இறுதிப்‌ பகுதி மூன்றாமடியின்‌ தொடக்கமாக அந்தாதித்து அமைந்‌ 
துள்ள சிறப்பை இப்பாடல்கள்‌ பெற்றுள்ளன. இவ்விசைப்‌ பாடல்கள்‌ 
கலிநிலை விருத்தம்‌ என்னும்‌ இயற்றமிழ்‌ யாப்பு வசையினவாய்‌ 
உள்ளன. இம்மூன்று பாடல்களும்‌, தினவவ்பென்றும்‌, துள்ளல்‌ வரி 


யென்றும்‌, துள்ளலோசை யென்றும்‌ இன்க்‌ டி உள்ள சில பிரதிகளில்‌ . 
படத அல்ல 


இப்பாடல்களின்‌ சந்த அமைப்பு வ்ருமாறு ₹ 


*தனதனனா தந்தனனத்‌ தானனனத்‌ தானா”* 


மச்‌ 


ஒவ்வொரு சீரும்‌ ஆறு அட்சரங்கள்‌ கொண்டு விளங்குகிறது. இதனைச்‌ 
**சங்கரம நடை!” என்று கூறலாம்‌. தாள இலக்கண நூல்களில்‌ 
கூறப்பட்டுள்ள இரண்டாவது வ்கை லகுக்களுள்‌ ஒன்றான திவ்ய 
சங்கீர்ண லகு என்னும்‌ லகுவிற்கு இப்பாடலின்‌ அமைப்பினைச்‌ 
சான்றாகக்‌ கூறலாம்‌11., 


பாடலின்‌ ஒவ்வொரு வரியின்‌ இறுதியிலும்‌ உள்ள நான்கு அட்சர 
சீரை, மேலும்‌ இரண்டு அட்சரங்கள்‌ கூடுதலாக இசையில்‌ நிரப்பி 
ஆறு அட்சரங்களாக்கிக்‌ கொள்ளலாம்‌. ஒவ்வொரு வரியும்‌ இரண்டு 
ஆவர்த்தனங்கள்‌ கொண்ட சதுரச்ர ரூபக தாளத்தில்‌ அமையும்‌ வண்ணம்‌ 
திகழ்வதைக்‌ காணலாம்‌. ஆபோகி இராகம்‌, ரூபக தாளத்தில்‌ இப்பாடல்‌ 
இசை அமைக்கப்பட்டுள்ளது. 


அருணகிரிநாதரின்‌ திருப்புகழ்ப்‌ பாடல்களில்‌ இவ்வித அமைப்புக்‌ 
கொண்ட. பாடல்கள்‌ ஏராளமாகக்‌ காணப்படுகின்றன. 


(உ-ம்‌) தனதனனத்தனதனனத்‌ தனதனனத்‌ - தனதானா 

திடமிலிசற்‌ குணமிலிநற்‌ றிறமிலியற்‌ - புதமான 
எனவே கானல்‌ வரிப்‌ பகுதியில்‌ உள்ள நிலைவரி என்னும்‌ அமைப்பே 
6-6-0 - தொங்கல்‌ என்னும்‌ இலய அமைப்பில்‌ திச்ர ஜாதி பிரத்தாரத்‌- 


திலமைந்த திருப்புகழ்ப்‌ பாடல்களுக்கு முன்னோடியாக விளங்கின எனக்‌ 
கூறினால்‌ மிகையாகாது.42 


மூரிவரி. 
முரிவரி என்பதை; 


**எடுத்த இமலும்‌ இசையும்‌ தம்மில்‌ 
்‌ மூரித்துப்‌ பாடுதல்‌ முரி எனப்படுமே”” 


எனவரும்‌ மேற்கோள்‌ பாடலால்‌ அரும்மதவூரையார்‌ விளக்குவர்‌. 13 


**ரிபாழிறரு தறுமலரே புதுமணம்‌ விரிமணலே 
பழுதறு திரு மொழியே பணைமிள 'வனமுலையே:* 


78 


எனத்‌ தொடங்கும்‌ முரிவரிப்‌ பாடல்கள்‌ யாப்பு வகையால்‌ கலிநிலை 
விருத்தம்‌ என்னும்‌ யாப்பிலடங்கும்‌. ஒரே வகை இயற்றமிழ்ப்‌ பாவகையில்‌ 
வேறுவேறு சந்த அமைப்பைப்‌ பயன்படுத்தி வேறுபடுத்திக்‌ காட்டுவது 
புலமைச்‌ சிறப்பு. இளங்கோவடிகள்‌ முன்னுள்ள நிலைவரித்‌ தலைப்‌. 
பிலமைந்த கலிநிலை விருத்தப்‌ பாடல்களினின்றும்‌, இம்முரிவரித்‌ தலைப்‌ 
பிலமைந்த கலிநிலை விருத்தப்‌ பாடல்களைச்‌ சந்த அமைப்பில்‌ பின்‌. 
வருமாறு வேறுபடுத்துகின்‌ றார்‌. 


““தனதன தனதனனா தனதன தனதனனா'” என்னும்‌ சந்த 
அமைப்பு, பாடல்‌ முழுவதிலும்‌ ஒரே சீராக ஒலிக்கிறது. இதில்‌ அராகம்‌ 
அல்லது உருட்டு வண்ணம்‌ வரக்‌ காண்கிறோம்‌. 


பாடல்‌ தோறும்‌ 
ஒவ்வொர்‌ அடியிலும்‌ 


இரண்டாம்சீர்‌ இறுதியிலும்‌, நான்காம்‌ சீர்‌ 
ஜிறுதியிலும்‌ எண்ணேகாரம்‌ அமைந்துள்ளமை குறிப்பிடத்‌ தகுந்தது. 
இப்பாடல்‌ கானடா இராகம்‌ - ஆதி தாளத்தில்‌ இசையமைக்கப்‌ 


பட்டுள்ளது. அனாஜத எடுப்பல்‌ 1/2 இடம்‌ தள்ளி எடுத்துப்‌ பாடப்‌ 
படுகின்றது. 


இம்மூன்று பாடல்களும்‌ தலைமகன்‌, பாங்கன்‌ கேட்கத்‌ தனக்கு 
உற்றதையுரைத்தல்‌ என்னும்‌ அகப்பொருள்‌ துறைப்‌ பொருண்மையை 
உள்ளடக்கியவை. சிகண்டியார்‌ இயற்றிய 55 இசை நுணுக்கம்‌ £” 
என்னும்‌ இசைத்தமிழ்‌ நூலில்‌, 


**செந்துறை வெண்டுறை தேவபாணிய்‌ யிரண்டும்‌ 
வந்தன முத்தகமே வண்ணமே .- கந்தருவத்‌ 
தாற்றுவரி கானல்‌ விரி முரண்‌ மண்டிலமாத்‌ 


தோற்று மிசையிசைப்பாச்‌ சுட்டு? * என்று குறிப்பிடப்பட்டுள்ளது 


இவற்றுள்‌ விரிமுரண்‌ என்பது இம்முரிவரிப்‌ பாடல்‌ வகையாக இருக்‌- 
கலாம்‌ என்பது திரு க. வெள்ளைவாரணனாரின்‌ கருத்து 14, 


**வரிமுரி பாடி என்றும்‌ வல்லவாறடைந்து நெஞ்சே! * 


எனவரும்‌ அப்பர்‌ தேவாரத்தில்‌ முரிவரி என்னும்‌ 
குறிக்கப்‌ பெற்றிருத்தலால்‌, ேே தவார கால 
வழக்கில்‌ இருந்திருக்க வேண்டும்‌, 
மடப்பிடியும்‌ ' 


இவ்விசைப்‌ பாக்கள்‌ 
தீதில்‌ இவ்விசை வடிவம்‌ 
“மம, என்று கருதலாம்‌, 45 மாதர்‌ 
| ' “எனத்‌ தொடங்கும்‌ திருப்பதிகத்தில்‌, “ “நடையுடை 
மலைம்‌ மகள்‌” ” என்னும்‌ யில்‌ முன்‌ ்‌ ப்பும்‌ ப்‌ 
ள்‌ பட்ட த்த ட தாடங்கிய யாப்பும்‌, பண்ணீர்‌. 


ாறும்‌ களால்‌ ்‌ 
முரிவரிக்கு உரிய இலக்கியமாகக்‌ ன ட்ட த கான இதனை, 


79 


திணைநிலை வரி; 


திணைநிலை வரி யென்பது செநெய்தல்‌ திணையின்‌ கருப்‌- 
பொருளும்‌ உரிப்‌ பொருளும்‌ கலந்துவரத்‌ திணையின்‌ சிறப்பைப்‌ 
புகழ்ந்துரைப்பது. திணைகளின்‌ மயக்கத்தைச்‌ சிறப்பித்துரைப்பதும்‌, 
இப்பாடல்‌ வகைக்குரியதாகும்‌. இத்தலைப்பில்‌ ஏழு பாடல்கள்‌ மூன்று 
கூறாக அமைந்துள்ளன. இவை யாப்பு வகையில்‌ கலிநிலை விருத்தம்‌ 
என்னும்‌ ஒரே வகை யாயப்புக்கு உரியன. இருப்‌ பினும்‌ நுவல்‌ 
பொருளாலும்‌ சந்த அமைப்பாலும்‌ வேறுபட்டிருப்பதால்‌ முதல்‌ மூன்று 
பாடல்கள்‌ ஒரு கூறாகவும்‌, அடுத்துள்ள மூன்று பாடல்கள்‌ ஒரு கூறாகவும்‌ 
இறுதிப்‌ மாடல்‌ தனிக்‌ கூறாகவும்‌ அமைந்துள்ளன . 
**கடல்புக்‌ குயிற்‌ கொன்று ”', **கொடுங்கண்‌ வலையா””, *ஓடுந்திமில்‌ 
கொண்டுயிர்‌”” எனத்‌: தொடங்கும்‌ மூன்று: பாடல்கள்‌ நெய்தல்‌ நிலத்‌ 
தலைவியொருத்தியின்‌ இடைச்சிறப்பை விளக்குவன. இப்பாடலில்‌ 
சந்த அமைப்பு வருமாறு 


1 தனந்தத்‌ தனந்தத்தா தானத்‌ தந்‌ தந்தா”” 


இவ்வாறு ஒவ்வொரு வரியும்‌ 5. 7- 6-4 என்னும்‌ அமைப்பில்‌ 22 
அட்சரங்களுடன்‌ காணப்படுகிறது. இதில்‌ மேலும்‌ இரண்டு அட்சரவ்‌- 
கள்‌ கூட்டி ரூபக தாளமாக்கலாம்‌. இப்பாடல்‌ மாயாமாளவ கெளள 
இராகத்தில்‌ இசை அமைக்கப்பட்டுள்ள து. 


மாதவி பாடுவனவாக வரும்‌ திணை நிலை வரிப்பாடல்களும்‌ கலி 
நிலை. விருத்தம்‌ என்னும்‌ யாப்பிலேமே அமைத்துள்ளன. இதில்‌ ஆறு 
பாடல்கள்‌ இடம்‌ பெற்றுள்ளன. இப்பாடல்கள்‌ அமைப்பு நிலையில்‌ 
கோவலன்‌ பாடியுள்ள டம்‌.ற்குறிப்பிட்ட பாடல்களுடன்‌ ஒப்பிடத்தக்க 
வகையில்‌ உள்ளன. முதற்பாடல்‌ ஆறியேனென்று : வலிதாகச்‌ சொல்லிக்‌ 
குறை நயப்பித்த அகப்பொருள்‌ துறைக்குரியதாகவும்‌, எஞ்சிய ஐந்து 
பாடல்கள்‌ காமமிக்க கழிபடர்‌ கிளவித்‌ துறைக்கு உரியனவா.கவும்‌ 


அமைந்துள்ளன. 


80 
முதல்‌ பாடல்‌ வருமாறு : 


1. புணர்துணையோ டாடும்‌ பொறியலவ ஸனோக்கி 
இனர்ததையும்‌ பூங்கான லென்னையு நோக்கி 
- உணர்வொழியப்‌ போன வொலிதிரைதீர்ச்‌ சோப்பன்‌ 


வண்ர்சுரி யைம்பாலோய்‌ வண்ணமுண்ரேனால்‌ 


மற்றவை பொருளமைப்பில்‌ மாற்றங்‌ கொண்டுள்ளன. 


இவ்வமைப்பில்‌ நர்ன்கர்ம்‌ ஆறாம்‌ பாடல்களில்‌ இடை மடக்குச்‌ 
சிறப்பைக்‌ காணலாம்‌. 


ஆறாம்‌ பாடல்‌ வருமாறு: 


நேர்ந்தநங்‌ காதலர்‌ நேமி நெடுந்திண்டேர்‌ 

ஊர்ந்த வழி சிதைய வூர்நீதாய்‌ வாழி கடலோதம்‌ 
ஊர்ந்த வழி சிதைய வூர்ந்தாய்‌ மற்‌ றெம்‌ மொடு 
தீர்ந்தாய்‌ போற்‌ றீர்ந்திலையால்‌ வாழி கடலோதம்‌ 


கோவலன்‌ பாடியனவாக வரும்‌ திணைநிலைவரியின்‌ இரண்டாம்‌ 
கூறான மூன்று பாடல்கள்‌ நெய்தல்‌ நிலத்‌ தலைவியின்‌ கண்ணைச்‌ 
சிறப்பித்தல்‌ என்னும்‌ பொருள்‌ குறித்து மூன்றடுக்கி வந்துள்ள்ன. 


பாடல்‌ வருமாறு: 


பவள வுலக்கை கையாற்‌ பற்றித்‌ 
தவள முத்தங்‌ குறுவாள்‌ செங்கண்‌ 
தவள்‌ முத்தங்‌ குறுவாள்‌ செங்கண்‌ 
குவளை யல்ல கொடிய கொடிய 


இப்பாடலின்‌ சந்த அமைப்பு வருமாறு: 
தனன தன்த்த்த்‌ ஷ்தயா தத்தத்‌ 
தனனா தத்தத்‌ தன்னா தந்த்ந்‌ 
தனனர்‌ தத்த்ந்‌ தன்னர்‌ தந்தந்‌ 
தனனா தந்தா தனனா தனனா 


81 


சதுரச்‌ர நடையில்‌ ஆகிதாளத்தில்‌ இசை அமைப்பதற்‌ கேற்ற 
வசகைமில்‌ உள்ளது. இப்பாடல்களில்‌ இடை மடக்குச்‌ சிறப்பு காணப்‌- 
படுகின்றது. பாடல்‌ தோறும்‌ இரண்டாமடியே சிறிதும்‌ வேறுபாடில்லாமல்‌ 
ழன்றாமடியாக மடங்கியுள்ளது. இச்சிறப்பு, இசைப்பாடல்‌ இரட்டைப்‌ 
படை ஆவர்த்தனங்களில்‌ அமைய வேண்டும்‌ என்கிற தாள இலக்கண 
நெறியை அடியொற்றி இருக்கலாம்‌. மாதவி பாடியனவாக வரும்‌ சாயல 
வரிப்‌ பாடல்களிலும்‌ இவ்வமைப்பு காணப்படுகின்றன. இப்பாடல்‌ 
அமைப்பு திருப்புகழ்ப்‌ பாடல்‌ சிலவற்றுடன்‌ ஒப்பிடும்படி உள்ளது. 
உ.ம்‌. தலைமயிர்‌ கொக்குக்‌ கொகக்நரைத்து 

கலகலென பற்கட்டது விட்டு 


தனர்‌ நடைபட்டுத்‌ தத்தடியிட்டுத்‌ - தடுமாறி 


திணைநிலைவரியின்‌ மூன்றாம்‌ கூறாக அமைந்த பின்வரும்‌ பாடல்‌ 
நெய்தல்‌ நிலத்தலைவியின்‌ நடைச்‌ சிறப்டைபப்‌ புகழ்ந்துரைககும்‌ 
பொருளமைதி கொண்டது. 


₹*சோரன்‌ மடவன்னஞ்‌ சேரனடையொவ்வாய்‌ 
சேரன்‌ மடவன்னஞ்‌ சேர னடை. யொவ்வாய 
ஊர்திரைநீர்‌ வேலி யுழக்கித்‌ திரிவாளபின்‌ 


சேரன்‌ மடவன்னஞ்‌ சேர னடை யொவ்வாய்‌' * 


இப்பாடலில்‌ முதலடியே, இரண்டாமடியாகவும்‌, நான்காமடியாகவும்‌ 
மடங்கி வந்துள்ளது. இப்பாடலின்‌ சந்தம்‌ **தானந்‌ தனதந்தந்‌ தான 
தனதந்தா”' என்று அமைந்துள்ளது, ஒவ்வொரு வரியிலும்‌ பத்து அட்ச. 
ரங்கள்‌ கொண்டு இருப்பதால்‌ இப்பாடலைக்‌ சுண்ட ஏகு தாளத்தில்‌ 
பொருத்தமான இராகத்தில்‌ இசை அமைக்கலாம்‌. 


மயங்கு திணைதிலைவரி : 


இத்தலைப்பிலுள்ள ஆறு பாடல்களைப்‌ பொருள்‌ “அடிப்படையில்‌ 
இரண்டு கூறாகப்‌ பிரிக்கலாம்‌. முதல்‌ மூன்று பாடல்கள்‌ அலர்‌ஆறிவுறுத்தி 


82. 


வரைவு கடாவும்‌ அகப்பொருண்மை உடையன, 


இம்மூன்று பாடல்களும்‌ அறுசீர்‌ ஆசிரிய நிலை விருத்தம்‌ என்னும்‌ 
யாப்பிலடங்குபலை. 


நன்னித்திலத்தின்‌ பூணணிந்து நலஞ்சார்பவளக்‌ கலையுடுத்து 


செந்தெற்பழனக்‌ கழனி தொறும்‌ திரையுலாவு கடற்சேர்ப்ப 


புன்னைப்‌ பொதும்பர்‌ மகரத்தின்‌ கொடியோ ஸனெய்த புதுப்‌ 


புண்கள்‌ 
என்னைக்‌ காணா வகைமறைத்தா லன்னை காணினென்‌ 
செய்கோ 
இப்பாடலின்‌ சந்தம்‌ பின்வருமாறு அமைகிறது, 


இதில தன்னத்‌ தனத்தத்‌ தானதந்த தனந்தாத்‌ தன்னத்‌ தனதனனா 
4.5.6 என்னும்‌ இலய அமைப்பு இரட்டித்து வருகின்றது. சத்த அடிப்‌- 
படையில்‌ ஒரு வரியில்‌ 30 அட்சரங்கள்‌ கொண்டு சதுரச்ர நடையில்‌ கண்ட 
வீகதாளமாக அமையும்‌ வண்ணம்‌ இவ்வமைப்புத்‌ திகழ்கிறது. இப்பாடல்‌ 
ஆரபி இராகம்‌ ஆதி தாளத்திலமைத்த ““முத்தி நெறியறியாத'” என்னும்‌ 
மாணிக்க வாசகரின்‌ பாடல்‌ மெட்டுக்கு பொருத்தமாகவும்‌ உள்ளது. 


மயங்கு திணை நிலைவரியின்‌ இரண்டாம்‌ கூறாக வரும்‌ மூன்று 
பாடல்கள்‌ பொழுதுகண்டு ஆற்றாளாகிய தலைமகள்‌ தோழிக்கு 
உரைத்தல்‌ என்னும்‌ அகப்‌ பொருண்மை உடையன என்று அரும்பத- 
வுரையார்‌ குறிப்பிடுகிறார்‌. :*இளையிருள்‌ பரந்ததுவே”” **குதிரவன்‌ 
மறைந்தனனே””, !(*பறவைபாட்‌ டடங்கினவே'' - எனத்‌ தொடங்கும்‌ 
மூன்று பாடல்களும்‌ ஒரு பொருள்‌ மேல்‌ முன்று அடுக்கி வந்தவை , 
இப்பாடல்கள்‌ நாற்சீர்‌ நான்கடியால்‌ அமைந்த கலிநிலை விருத்தம்‌ 
என்னும்‌ பாவகைக்கு உரியன . இப்பாடலின்‌ , சந்தம்‌ 
“தனதன தனந்தனனா தந்தனா தன்ந்தனனா”?” என்று அமைந்‌- 
துளளது. இவ்வமைப்பு கோவலன்‌ பாடியுள்ள முரிவரிப்‌ பாடலுடன்‌ 
ஒபபிடும்படி உள்ளது. இப்பாடல்களை சகானா இராகத்தில்‌, ஆதி 
தாளம்‌ அனாகத எடுப்பில்‌ 1/2 இடம்‌ தள்ளித்‌ தாளம்‌ தொடங்கு 


வண்ணமாக இசையமைக்கப்பட்டுள்ளன. 


மாதவி பாடியனவாக வரும்‌ வரிப்பாடல்களில்‌ பொழுது கண்டு 
புலம்பம்‌ பொருண்மையில்‌ இரண்டு இசை வகைகள்‌ வருகின்றன- 
(முகமில்வரி, மயங்குதிணை நிலைவரி) இப்பொருள்‌ கோவலன்‌ பாடும்‌ 


83 


வரிப்பாடல்களில்‌ காணப்படவில்லை இதிலிருந்து இரங்கற்‌ 
)போருண்மையாகிய உரிட்பொருள்‌ ஆடவரைவீட, பெண்டிருக்ே 


சிறப்பாகப்‌ போற்றப்பட்ட மரபு நிலையை அறியலாம்‌. 


சீரியல்‌ வரி: 


சாயல்‌ வரி என்பது, தலைவி அல்லது தலைவன்‌ தன்‌ உள்ளங்‌ 
கவர்ந்தாரிடத்துக்‌ கொண்ட காதல்‌ மிகுதியால்‌ பண்டணைடைச்‌ சாயல்‌ இழந்த 
நிலையைச்‌ சிறப்பித்துப்‌ பாடுவது. 


மாதவி பாடுவனவாக வரும்‌ :-கைதைவேலி'” **தானல்வேலி' 
,அன்னந்‌ துணையோ”” என்னும்‌ முதற்‌ குறிப்புடைய சாயல்‌ வரிப்க 
பாடல்கள்‌ மூன்றும்‌ மெலிதாகச்‌ சொல்லிக்‌ குறை நயப்பித்தல்‌ எனனும்‌ 
அகத்துறைக்கு உரியனவாகவோ, ஆற்றுவித்தற்‌ பொருட்டுத்‌ தோழி 
ஆபய்ற்பழிக்கத்‌ தலைமகள்‌ இயற்பட, மொழிந்த அகத்துறைக்கு 
உரியனவாக "வோ. ,கொள்ளுதற்‌ குரியவை. இப்பாடலதோறும 
இரண்டாமடியே மூன்றாம்‌ அடியாக இடைமடக்கி வரும்‌ சிறப்பும்‌ 
காணப்படுகிறது. மூன்றாம்‌ அடியின்‌ இறுதிச்‌ சொல்லில சிறிது 
வித்தியாசம்‌ உளளது. ்‌ 


கைதை வேலிக்‌ கழிவாய்‌ வந்தெம்‌ 
பொய்த லழித்துப்‌ போனா ரொருவர்‌ 


பொய்த லழித்துப்‌ போனா ரவர்தம்‌ 


மையன்‌ மனம்விட்‌ டகல்வா ரல்லர்‌ 


இப்பாடலின்‌ சந்த அமைப்பு 


தையா. தானா தனனா தந்தா - என்று சதுரச்ர நடையில்‌ 
அமைந்துள்ளது. சந்த அமைப்பில்‌ இப்பாடல்கள்‌ கோவலன்‌ பாடிய 
திணை நிலை வரிப்பாடல்களின்‌ இரண்டாம்‌ பகுதியை ஒத்துள்ளன 
என்பது குறிப்பிடத்‌ தகுந்தது. இப்பர்ட்ல்‌ கரகீரப்ரியா இராகம்‌ 
ஆதி தாளத்தில்‌ இசை -இமைக்கப்பட்டுள்ளது.. ்‌ 


4 
கானல்வரிப்‌ படடல்களும்‌ உவகைச்‌ சுவையும்‌ 


இசைத்தமிழ்‌ இலக்கண மரபில்‌, பாடற்‌ பொருளில்‌ அமைந்துள்ள 
சுவைகளை நன்குணரும்‌ பொருட்டுத்‌ தக்க பண்களில்‌ அமைத்துப்‌ 
பாடல்கள்‌ இயற்றப்படுகின்றன. குறிப்பிட்ட பண்களில்‌ அமைந்த சுரக்‌ 
கோர்வைகள்‌, பாடல்‌ அமைகின்ற இலயம்‌, குறிப்பிட்ட பாடலின்‌ சுர 
இயக்கு எல்லை, பாடல்‌ பாடப்‌ படுகின்ற சுருதி, பாடப்‌ படுகின்ற 
முறை போன்ற இசைக்‌ கூறுகள்‌ குறிப்பிட்ட சுவையை வெளிப்படுத்‌- 
துவதில்‌ பங்களிக்கின்றன. இன்ன சுவைக்கு இன்ன இராகம்‌ தான்‌ 
ஏற்றது என்பதை வலியுறுத்திக்‌ கூற முடியாது, ஏனெனில்‌ சுவைகளுக் 
கேற்ற இராகங்கள்‌ பாடுபவரின்‌ மனோறநிலையையும்‌ கேட்போரின்‌ 
இரசனையயும்‌ பொறுத்து மாறுபடும்‌. 


உள்ளத்தில்‌ தோன்றிய உணர்ச்சியை வெளிப்புறத்தில்‌ வெளிம்‌- 
படுத்து வதால்‌, சுவைக்கு மெய்ப்பாடு என்று பொருள்‌ கூறப்படுகிறது. 
ஒன்பது சுவைகளும்‌ செவியால்‌ உணரப்படுபவை,. உள்ளத்திற்கு 
உவகையூட்டு வன. அவை, 


;, ப நகையே யழுகை யிளிவரல்‌ மருட்கை 
அச்சம்‌ பெருமிதம்‌ வெகுளி உவகையென்று 
அப்பாலெட்டே மெய்ப்‌ பாடென்ப”” 


(தொல்‌. மெய்ப்பாட்டியல்‌-23 ) 


என்னும்‌ தொல்காப்பியச்‌ சூத்திரத்தால்‌ விளங்கும்‌.16 இவ்வெட்டுடன்‌ 
சமநிலை என்ற சாந்தச்‌ சுவையையும்‌ சேர்த்துச்‌ சுவைகள்‌ ஒன்பதெனக்‌ 
கணக்கிடப்‌ பெறுகின்றது. 


இசைப்‌ பாடல்களில்‌ வெளிப்படும்‌ ஒன்பது வகைச்‌ சுவைகளுள்‌ 
உவகைக்‌ சுவை (ச்ருங்காரம்‌) அரசனுக்கு ஒப்பாக முக்கியச்‌ கவையாகக்‌ 
கருதப்படுகிறது . சிலப்பதிகாரத்தில்‌ கானல்வரிப்‌ பாடல்களில்‌, முகமில்‌- 
வரி, நிலைவரி, முரிவரி, திணைநிலைவரி, மயங்குதிணை நிலைவரி, 
சாயல்வரி, முதலான இசை வடிவங்கள்‌ இச்சுவையைப்‌ பல்வேறு நிலை 
களில்‌ வெளிப்படுத்துகின்‌்றன. கோவலன்‌, டெதெய்தல்‌ நிலத்தலைளியின்‌ 
இடை, சண்‌, நடைச்‌ சிறப்பைப்‌ பாராட்டிப்பாடிய பாடல்களும்‌ (திணை. 
நிலைவரி) மாதவி, காமமிக்க கழிபடர்கிளவியாகப்‌ பாடிய பாடல்களும்‌ 


95 


(முகமில்வரி, திணை நிலைவரி) பொழுது கண்டு ஆற்றாமல்‌ பாடிய 
பாடல்களும்‌ (மயங்கு திணைநிலைவரி) உவகைச்‌ சுவையின்‌ பல்வேறு 
நிலைகளைச்‌ சித்தரிக்கின்றன. இப்பாடல்களை இசைபடுத்தும்போது 
இதந்நிலைகளுக்குப்‌ பொருந்த இராகங்களைத்‌ தேர்ந்தெடுத்தல்‌ சிறப்பு. 
இவ்வாய்வு முயற்சியில்‌ கானடா, சகானா, தோடி மாயாமாளவகெளள, 
கரகரப்ரியா முதலான இராகங்கள்‌ இப்பாடல்களில்‌ உவகைச்‌ சுவையை 
வெளிப்படுத்தப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளன . 


மேற்கூறப்பட்ட வரிப்பாடல்கள்‌, தற்போதுள்ள இசை உருப்படிகளில்‌ 
பதம்‌, ஜாவளி முதலான உருப்படிகளோடு ஒப்பிடத்‌ தகுந்த வகையில்‌, 
உவகைச்‌ சுவையுடன்‌ அபிநயத்திற்கு ஏற்ற பாடல்சுளாகத்‌ திகழ்கின்றன. 
எனவே இவற்றை நாட்டிய உருப்படிகள்‌ (கச்‌ செய்து நாட்டிய அரங்கு 
களிலும்‌ நடைமுறைப்படுத்தலாம்‌. 


வேட்டுவ வரி : 


வேட்டுல மகளாகிய சாலினி கொற்ற்வைக்‌ கோலம்‌ புனைந்து ஆடிய 
மிகழ்ச்சியைக்‌ கூறுவது சிலம்பிலுள்ள வேட்டுவ வரியாகும்‌, இது 
கூத்தாற்‌ பெற்ற பெயர்‌ என்று அடியார்க்கு நல்லார்‌ கூறுகின்றார்‌. 
இருப்பினும்‌ இதனுள்‌ கூத்தின்‌ கண்‌ பாடப்பெற்ற பாடல்களும்‌ இடம்‌ 
பெற்றுள்ளன. 


தொடக்கத்தில்‌ இடம்‌ பெற்றுள்ள உரைப்பாட்டு மடை 74 அடிகள்‌ 

கொண்டது. இது நேரிசையாசிரியம்‌ என்னும்‌ இயற்றமிழ்‌ லாப்புக்கு 
உரியது, இதில்‌ 47-50 வரையிலுள்ள சாலினி கூற்றாக வரும்‌, பின்வரும்‌ 
பகுதி, 

,,கொங்கச்‌ செல்வி குடமலையாட்டி 

தென்றமிழ்ப்‌ பாவை செய்த தவக்கொழுந் 

தொருமா மணியா யுலகிற்‌ கோங்கிய 

திருமா மணியெனத்‌ தெய்வமுற்‌ றுரைப்ப”” 


இதெய்வமேறப்‌ பெற்ற நிலையில்‌ கூறப்பட்டதாகும்‌. எனவே இவ்வடிகள்‌ 
எளிமையான நாட்டுப்புற இசைமெட்டில்‌, குறிசொல்லும்‌ இசையமைப்பில்‌ 
இருப்பது சிறப்பாகும்‌. 


86 


மேலும்‌ போற்றி வணக்கத்துக்கு உமிய பகுதியாகவும்‌ கொள்ளப்படு 
கிறது. கண்ணகி போற்றி வழிபாட்டில்‌ இப்‌ பகுதி பின்வருமாறு இடம்‌ 
பெறுகிறது. 17 


ப கெங்கக்‌ செல்வியே போற்றி 
“குட்மலை யடட்டியே போற்று”? 


முன்றிற்‌ சிறப்பு ்‌ 


கொற்றவைக்‌ 'கோயிலின்‌ முன்றிற்‌ சிறப்பை, உரைக்கும்‌ பகுதியாக ஒரு 
பொருள்மீது அடுக்கியனவாய்‌ மூன்று தாழிசைகள்‌ இடம்‌ _பெற்றுள்ளனப்‌ 
1*நாக நாலு நரந்தை*' . செம்பொன்‌ வேங்கை” . மரவம்‌ பாதி 


புன்னை”? எனத்தொடங்கும்‌ மூன்று. பாடல்கள்‌ இத்தலைப்பிலுள்ளனரி 


இவை, பஃறாழிசைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா என்னும்‌ 'யாப்பிலடங்கும்‌. 
ட அலப்பதிகார யாப்பமைதி”* என்னும்‌ ருரலில்‌, ஆசிரியர்‌ டாக்டா்‌ 
ந.வீ. செயராமன்‌ அவர்கள்‌ இதனை இயற்றமிழ்ப்‌ பாவகையில்‌ அடக்‌- 
கியுள்ளார்‌ 18 ஆனால்‌ :-இவை இசையமைத்துப்‌ ஈடுவதற்கேற்றப 
நிலையில்‌ இருப்பதால்‌ இவற்றை இசைப்பாடலாகக்‌ கொள்ளலாம்‌. ' 


இப்பாடல்‌, ,, ,தானதான்‌ தனந்த அணதந்தன? * என்னும்‌ சந்த அமை- 
புக்‌ கொண்டது. ஒரு வரியில்‌, டல ட 5 என்னும்‌ இலய அமைப்பில்‌, 
15 அட்சரங்கள்‌ கொண்டு விளங்குகிறது. இவ்வமைப்பில்‌ எண்ணற்ற 
திருப்புகழ்ப்‌ பாடல்கள்‌ காணப்படுகின்றன. 19 


உ.ம்‌ **நாத விந்துக லாதீ நமோ'நம” ்‌ 


இப்பாடலின்‌ சந்த அமைப்பில்‌ 1 அட்சரம்‌ மேலும்‌ கூட்டி ஆதிதாளதி 
தில்‌ அனாகத' எடுப்பில்‌ இசையமைக்கலாம்‌, இப்பாடல்‌ இசையமைப்பில்‌ 
மோகன இராகம்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது.. 


87 
வள்ளிக்கூத்து ; 


*-கொற்றவைகொண்ட வணி கொண்டு நின்‌ றவிப்‌: 
பொற்றொடி மாதர்‌ தவமென்னை கொல்லோ 
பொற்றொடி மாதர்‌ பிறந்த குடிப்பிறந்த 
விற்றொழில்‌ வேடர்‌ குலனே குலனும்‌'* 


என்ற பாடலும்‌ **ஐயை திருவிணணி”'  **பாய்கலைப்‌ பாவை” எனத்‌ 
தொடங்கும்‌ பாடல்களும்‌ இத்தலைப்பிலுள்ளன. இப்பாடலின்‌” சந்த 
அமைப்பு த**த்தனா தந்ததன தந்த தந்‌ தந்தனா'' என்று அமைந்துள்‌ 
எது. இதனைக்‌ தக்கேசிப்பண்ணில்‌ (காம்போதிஇராகம்‌) கண்ட 
'நடையில்‌ அமைத்துப்‌ பாடலாம்‌. 


இப்பாடல்கள்‌ மூன்றும்‌ **வாடாவள்ளி வயவரேத்திய** (தொல்‌. 
புறத்‌. 5) என்பதனான்‌, வள்ளிக்கூத்து; என்னை? **மண்டம ரட்ட 
மறவர்‌ குழாத்திடைக்‌ கண்ட முருகனுங்‌ கண்‌ களிததான்‌'' - பணடே 
குறமகள்‌ வள்ளி தன்கோலங்கொண்டாடப்‌,''பிறமகணோற்றாளபெரிது” " 
(தொல்‌.புறத்‌. 5, ந, மேற்‌.) எனவரும்‌என்று அடியார்க்குநல்லார்‌ 
உரையில்‌ கூறப்பட்டுள்ளது 20 இதிலிருந்து அக்கால கூத்துவழக்கில்‌ 
வள்ளிக்கூத்து பெருவழக்கில்‌ இருந்ததுஎனவும்‌, அதன்‌அடிப்படை- 
யிலேயே பிற்காலத்‌ தெருக்கூத்தில்‌ வள்ளித்திருமணம்‌ வளர்ந்திருக்கலாம்‌ 
எனவும்‌ கருத வாய்ப்புள்ளது. 


இம்‌ மூன்று பாடல்களும்‌ ஆடுநர்ப்புகழ்தல்‌ என்று சில மூலப்பிரதி 

_ களில்‌ எழுதப்‌ பட்டுள்ளது, இப்பாடல்‌ அமைப்புக்களில்‌ இரண்டாமடிமின்‌ 

முதற்பகுதி மூன்றாமடியின்‌ தொடக்கத்தில்‌ மடங்கி வந்துள்ளமை குறிப்‌ 

பிடத்தகுந்தது. பஃறாழிசைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா என்னும்‌ இயற்றமிழ்‌ 
யாப்பில்‌ இப்பாடல்கள்‌ அமைந்துள்ளன. 


முன்னிலைப்‌ பரவல்‌ 

"இறைவனை .மூன்னிலையாக வைத்து : வாழ்த்தும்‌ முறையில்‌ 
பாடப்பெறுவது முன்னிலைப்‌ பரவல்‌ எனப்படும்‌, இத்‌ தலைப்பில்‌ 
ஆய்ச்சியர்‌ குரவையிலும்‌ இசைப்‌ பாடலிகள்‌ காணப்படுகினறன, 


86 


**ஆனைத்தோல்‌ போர்த்து புலியி னுரி யுடுத்து”” 
*வரிவளைக்கை வாளேந்தி மாமமிடற்‌ செற்று 


*சங்கமுஞ்‌ சக்கரமுந்‌ தாமரைக்‌ கையேந்தி” 


எனப்‌ பாடல்கள்‌ தொடங்குகின்றன. இவை ஒரு பொருள்மேல்‌ 
மூன்றடுக்கி வந்த ஒத்தாழிசைகளாகும்‌. 


இப்பாடல்‌ நான்கு வரிகளைக்‌ கொண்டு மூன்று பகுதியாக உள்ளது. 
முதற்‌ பகுதியிலுள்ள முதவிரண்டு வரிகளைப்‌ பல்லவியாகவும்‌, அடுத்து 
இரண்டு வரிகளை அனு பல்லவியாகவும்‌; அடுத்துள்ள இரு பகுதிகளை 


இரண்டு சரணங்களாகவும்‌ கொள்ளலாம்‌, இவ்வமைபப்பைபத்‌ 
தற்போதைய கீர்த்தனை அமைப்போடு ஒப்பிடலாம்‌. இது போன்ற 
அமைப்புக்களே பிற்காலத்தில்‌ கீர்த்தனைகளாகவும்‌, ** தரு?” என்றூ 


சொல்லக்கூடிய இசை உருப்படி ஏற்படவும்‌ காரணமர்யின என்று 
கூறினால்‌ மிகையாகாது, 


இத்தலைப்பில்‌ மூன்றாவது ்‌ ரஈடலின்‌ முதலடி கவனிக்கத்‌ 
தகுந்தது. **சங்கமுஞ்‌ சக்கரமுந்‌ ' தாமரைக்‌ கையேந்தி!” எனத்‌ 
தொடங்கும்‌ இப்பாடல்வரி, 189 ஆம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த அருணாசல 
கவிராயர்‌ இயற்றிய **அலதாரஞ்‌ செய்திடுவீரே'” என்னும்‌ ஜோன்புர 
இராகப்‌ பாடலின்‌ சரணத்தோடு ஒப்பிடும்‌ வகையில்‌ உள்ளது .21 
இப்பாடலின்‌ சரணத்தில்‌, இவ்வரி, பீன்வருமாறு எடுத்தாளப்‌ 
பட்டுள்ளது. “*சங்கமுஞ்‌ சக்ரமும்‌ சேஷனும்‌ பரிவாக” இப்பாடலின்‌ 
சீரமைப்பும்‌ இம்முன்னிலைப்‌ பரவல்‌ பாடலுடன்‌ ஒப்பிடத்தகுந்த 
முறையில்‌ உள்ளது. 


அடுத்து, கூத்துள்‌ படுதல்‌, வெட்சி, வெட்சிப்‌ பூறநடை என்னும்‌ 
மூவேறு தலைப்‌ புக்களில்‌ இடம்‌ பெற்றுள்ள பாடல்கள்‌ மூன்றும்‌ ஒரு 
பொருள்‌ மீது அடுக்கி வந்தவை. இதனைப்‌ பாடல்‌ இறுதிதோறும்‌ 
காணப்படும்‌, “போலும்‌” எனவரும்‌ ஒத்த சொல்‌ அமைப்பால்‌ 
அறியலாம்‌, இப்பாடல்களில்‌ இடை மடக்குச்‌ சிறப்பும்‌ இடம்‌ 
பெற்றுள்ளது. சான்றாக கூத்துள்படுதல்‌ என்னும்‌ தலைப்பிலுள்ள்‌ 
செய்யுளைக்‌ காணலும்‌. 


89 


11 அய்பொன்னரிச்‌. சிலம்புஞ்‌ ரூடகமு மேகலையு மார்ப்பவார்ப்ப 
மாயஞ்செய்‌ வாளவுணர்‌ வீழநங்கை மரக்கான்‌ மேல்‌ வாளமலை. 
யாடும்‌ போலும்‌ 

மாயஞ்‌ செய்‌ வாளவுணர்‌ வீழ நங்கை மரக்கான்்‌ மேல 
வாளமலையாடுமாயிற்‌ 


காயாமலர்மேனி யேத்தி வானோர்‌ கைபெய்‌ மலர்மாரி காட்டும 
போலும்‌” 


இதில்‌ இரண்டாம்‌ அமயே மூன்றாம்‌ அடியாக இறுதியில்‌ சிறிது 
வேறுபாட்டுடன்‌ காடைப்ப௫கிறது. 


இப்பாடல்கள்‌ மூன்றும்‌ அறுசீர்‌ ஆசிரிய நிலை விருத்தம்‌ என்னும்‌ 
யாப்புவகைக்கு உரியவை. யாப்பு நிலையிலும்‌, அமைப்பு நிலையிலும்‌ 
இப்பாடல்கள்‌ சானல்வரிப்‌ பகுதியின்‌ கோவலன்‌, மாதவி ஆகியோர்‌ 
பாடிய ஆற்றுவரிப்பாடல்களோடு ஒப்பிடத்‌ தககனவாய்‌ உள்ளன. 


ஏகர்டை 


இப்பாடலமைப்பு ஒரு. பெபொருள் மேல்‌ மூன்றுடுக்கியவாய்‌ 
அமைதந்துளளன. தற்போதைய கீர்த்தனை அமைப்புக்குப்‌ பொருந்தப 
பல்லவி, அனுபல்லவி, சரணம்‌ ஆகியவற்றோடு இசையமைத்துப 
பாடக்கூடிய வகையில்‌ இப்பாடலமைப்பு உளளது. இபபாடல்‌ 
பழந்தக்கராகப்‌ பண்ணில்‌, (சாமா இராகம்‌.) ஆதிதாளத்தில இசை 
யமைக்கப்பட்டுளளது. 


இப்பாடல்களின்‌ இறுதியில்‌ -துறைப்பாட்டுமடை”” என்னும்‌ 
தொடர்‌ உள்ளது. இதற்கு, அரும்பதவுரையார்‌, *வெட்சித்‌ துறை 
சொன்ன பாட்டு என்று குறிப்பிடுகிறார்‌. அடியார்க்கு நல்லார்‌, 
' துறைப்பாட்டுக்களை நடுவேமடுத்தல, என்று விளக்கங்கூறி, இவை 
மூன்றும்‌, கொடை என்னும்‌ துறை; கணடார்‌. கூற்று என்று 
கூறுகின்‌ றார்‌.72 கொடை என்னும்‌ துறையாவது, தாம்‌ கொண்ட 


நிரையை இரவலர்க்கு வரையாது கொடுத்து மனமகிழதலாகும்‌. 


க்ரீரு 


0 


உரையாசிரியர்‌ குறிப்புக்களால்‌, வெட்சித்திணையின்‌ துறையாகிய 
கொடைத்‌ துறைக்குரிய பொருள்புலனாகும்‌. எனவே இவை துறைப்‌ 
பாட்டுமடை என அழைக்கப்‌ பெற்றன. 


தூறை என்னும்‌ பிரிவுப்பெயர்‌ பொதுவாகப்‌ புறத்திணைக்கே 
சிறப்பாக உரியது. புறப்பொருளில கரந்தையாரிடமிருந்து , வெட்சியார்‌ 
கைக்கொண்ட. ஆனிரைகளைத்‌ தம்‌ மூன்றிலில்‌ நிறுத்தி, போரில்‌ துணை 
செய்தார்க்கும்‌, புள்‌ நிமித்தம்‌ அறிந்துரைத்த புலவருக்கும்‌, ஒற்றாய்ந்து! 
உரைத்தார்க்கும்‌ பிறர்க்கும்‌ கொடையாகக்‌ கொடுப்பர்‌. 


தொல்காப்பியத்துள்‌, வெட்சித்‌ திணையின்‌ கொடை என்னும்‌ 


துறைக்குச்‌ சான்றாகச்‌ சிலம்பிலுள்ள இப்பாடலகளை இளம்பூரணர்‌ 
எடுத்தாண்டுள்ளார்‌. 


இப்பாடல்கள்‌ கலிநிலை விருத்தம்‌ என்றும்‌ இயற்றமிழ்‌ யாப்பு 
வகைக்கு உரியனவ. 


இப்பாடலின்‌ சந்தம்‌ * “தன்னா தனத்த தனதா தானன?” - என்று, 
**இளமா வெயிற்றி பிவைகா ணின்னைய., 


சதுரச்ர நடையில்‌ ஆதி தாளத்திற்கு பொருத்தமாக அமைந்துள்ளது, 
அவிப்பலி 

இத்தலைப்பின்‌ கீழ்‌ இடம்‌ பெற்றுள்ள ! *சடரொடு திரிதரு" * எனத்‌ 
தொடங்கும்‌ மூன்று பாடல்கள்‌ சந்த நயத்தால்‌ சிறப்புப்‌ பெற்றுள்ளன. 


இப்பாடலின்‌ சந்த அமைப்பு வருமாறு: 


"தனதன தனதன தனதன தனன 


தனதன தனதன தனதன தனனா...” 


9]. 


இவ்வமைப்பு மூன்று பாடல்களிலும்‌ ஒரே சீராக அமைந்துள்ளது, இவை 
கலிநிலை விருத்தம்‌ என்னும்‌ இயற்றமிழ்‌ யாப்பு வகைக்கு உரியவை. 
இப்பாடலகளின்‌ முற்பகுதி கொறறவைப்‌ பரவலாகவும்‌, பிறபகுதி 
அவிப்பலி அளித்தலாகவும்‌ பொருண்மை பெற்று அமைந்துள்ளன . 


இப்பாடல்களின்‌ நான்காம்‌ அடிதோறும்‌ காணப்படும்‌ * விலையே” 
என்ற சொல்லும, இரண்டாம்‌ அடிதோறும காணப்படும்‌ **அடிதொழு 
தேம்‌'' எனற தொடரும்‌, முதல இரண்டு ப௱டல்களிலும்‌, ஒத்துளளன, 
இசசொறகளே பிற்‌ காலத்தில்‌ திருப்புகழில்‌ **தொங்கல”” என்னும 
அமைப்பு ஏற்படக்‌ காரணமாயின எனறும கூறலாம்‌. 


இவ்விசை ப்பாடல்களில இனிய குறுஞ்சீட்‌ வண்ணம்‌ பயினறு 
வருதலைக்‌ காணலாம்‌. 


இத்தலைபபிலுளள மூனறாம்‌ பாடலில்‌ துடி, சிறுபறை, வயிர்‌ 
முதலான இசைக்‌ கருவிகள குறிப்பிடப்பட்டுளளன, 


இப்‌ பாடல்கள்‌ திருஞானசம்பந்தர்‌ அருளிய -:பிடியத னுருவுமை 
கொளமிகு”” எனறு முடுகியல ய்‌ வரும திருப்பதிக யாபபுககும, 


ரு 


“கைத்தல நிறைகளனி'' எனபது போன்று திருபபுகழ்ப பாடல்களுககும்‌ 


மூல இலககியஙகளாக அமைந்துள்ளன எனலாம்‌, 24 


இப்பாடல்‌ அமைபபில்‌, சதுரசீர நடை பாடல்‌ முழுவதிலும்‌ பயின்று 
வந்திருப்பதால்‌, இப்‌ பாடலகளை ஆதிதாளத்தில அமைககலாம்‌, 
நட்டபாடை (கம்பீரநாட்டை இராகம்‌) பண்ணை இப பாடல இசை 


அமைப்புக்கு பயன்படுத்தலாம்‌, 


பனிக்‌ 9கரடை 


ட 3 கடவன்‌ ப ்‌ ர 
இத்தலைப்பில்‌,  **வம்பலர்பல்கி”? :*துண்ணென்றுடியொடு' , 
பொருள்‌ கொண்டு”' எனத்‌ தொடங்கும்‌ மூன்று பாடல்கள்‌ காணபபடு 


92 


கின்றன. இவை மூன்றும்‌ ஒரு பொருள்மேல்‌ மூன்றடுக்கி வந்த இசைப்‌ 
பாடல்களாகும்‌- இவற்றில்‌ இரண்டாம்‌ அடியின்‌, இறுநிதோறும்‌ காணப்‌ 
படும்‌, **உணகுவாய்‌'* என்ற சொல்லும்‌ நான்காம்‌ அடியின்‌ இறுதி- 
தோறும்‌ காணப்படும்‌, * *செய்குவாய்‌ '* என்ற சொல்லும்‌ மூன்று பாடல்‌ 
களிலும்‌ ஒத்துள்ளன. இப்பாடல்கள்‌ கொற்றவையைப்‌ பரவுவார்‌ 
கூற்றாகும்‌. கலிநிலை விருத்தம்‌ என்னும்‌ இயற்றமிழ்‌ யாப்பு வகைக்கு 
இப்பாடல்கள்‌ உரியன, 


இனிய௰ சந்த ஓசையுடன்‌, ஓதுவது போன்ற அமைப்பில்‌ இப்‌ பாடலி 
திகழ்வது குறிப்பிடத்தகுந்தது. **அயிகிரி நந்தினி நந்தித மேதினி”! 
எனத்‌ தொடங்கும்‌ மஹிஷாசார மர்த்தினிதோத்திரப்‌ பாடலோடு 
ஒப்பிடத்தகுந்த வகையில்‌ இவ்வமைப்பு உள்ளது. சீகாமரப்பண்ணில்‌ 


(நாதநாமக்ரியா இராகம்‌) இப்‌ பாடலை அமைக்கலாம்‌. 


வேட்டுவ வரிப்‌ பகுதியின்‌ இறுதியில்‌, நான்கடியால்‌ ஆன நேரிசை 
யாசிரியம்‌ என்னும யாப்பு வகையில்‌ அமைந்த, பின்வரும்‌ பாடல்‌ ஒன்றும்‌ 
இடம்‌ பெற்றுள்ளது. 


மறைமுது முதல்வன்‌ பின்னர்‌ மேய 

பொறையுயர்‌ பொதியிற்‌ பொருப்பன்‌ பிறர்நாட்டுக்‌ 
கட்சியுங்‌ கரந்தையும்‌ பாழ்பட. 

வெட்சி சூடுக விறலவெய்யோனே 


என்னும்‌ இப்பாடலை அரச வாழ்த்துப்‌ பாடல்‌ என்று * சிலப்பதிகார 
யாப்பமைதி'' எனனும்‌ நூலில்‌ குறிப்பிடப்பட்டுளளது 25 


எனவே வேட்டுவ வரிப்‌ பாடல்கள்‌ திருப்புகழ்ச்‌ சந்த அமைப்பிலும்‌, 
தோத்திரப்‌ பாடலமைப்பிலும்‌, கீர்த்தனை அமைப்பிலும்‌, போற்றி 
வணக்கத்திற்குரிய பாடலகளாகவும்‌ திகழும்‌ பெற்றிமை அறிய முடிகிறது. 


09 


குற்போது இசை நிமழ்ர்சிகளில பக்தி மெல்லிசை (11ஐ1ந018551081( 
எனபபெறும்‌ பிரிவு எற்பட இத்தகைய பாடல்களை வழிகோலின என்று 


கூறினால்‌ மிகையாகாது. 


ஆமங்ச்சியர்‌ குரவை 


மாதவிமை விட்டுப்‌ பிரிந்த கோவலன்‌ கண்ணகியுடன்‌ மதுரை 
மாநகரடைந்து, கண்ணகியை மாதரி என்னும்‌ இடைக்குலப பெண்ணிடம்‌ 
அடைக்கலமாக விட்டுச்‌ சிலம்பு விறறு வருவதற்காகப்‌ புறப்பட்டுச்‌ 
செல்கின்றான்‌. அப்போது ஆயர்‌ சேரியில்‌ ஏற்பட்ட உற்பாதங்களைக்‌ 
குண்டு கலங்கிய ஆய்ச்சியர்‌, உற்பாத சாந்தியாகக்‌ கண்ணனை நினைத்து 


ஆடி குரவைக்‌ கூத்து ஆய்ச்சியர்‌ குரலை எனப்படும்‌. 


இப்பகுதியில்‌ இசை இலக்கணம்‌ தொடர்பான செய்திகள்‌ நிறைந்‌. 
துளளன. ஆயச்சியர்‌ ஆடிய கூத்து முறையை இசை இலக்கணத்தோடு 
தொடர்புபடுத்தி விளக்கிமிருப்பது இப்பகுதியின்‌ சிறப்பம்சமாரும, இப்‌ 
பகுதியில்‌ கூத்துககுரிய பாடல்‌ வகைகள்‌ மிகுதியும்‌ பயின்று வந்துள்ளன 
கூத்தாடுவார்‌ கூற்றும்‌ இடையிடையே வருதலால்‌ இப்பகுதி பாவகையும்‌ 
உரைநடையும்‌ கலந்துவரும்‌ அமைப்பினைப்‌ பெற்று ஒரு நாட்டிய 
நாடகமாக அமைப்பதற்கேற்ற வகையில்‌ அமைந்துள்ளது. 


ஆம்ச்சியர்‌ ஆடிய குரவைக்‌ கூத்தானதால்‌ இது ஆய்ச்சியர்‌ குரவை 
என்று கூத்தாற்‌ பெற்ற பெயராக அமைத்துள்ளது. சேரியிலுளள 
ஆய்ச்சியர்‌ பல உ.ற்பாதங்களைக்‌ காண்கின்றனர்‌. குடத்திலிட்ட பால்‌ 
உறையாமலும்‌, உறி வெண்ணெய்‌ உருகாமல்‌ இருத்தலும்‌, பசு 
நடுங்குவதும்‌, அதன்‌ கழுத்தில கட்டிய மணிகள்‌ அற்று நிலத்தில்‌ 
விழுதலும்‌, ஏதோ தீய செயலகள்‌ வரப்‌ போவதை முன்னறிவிப்பது 
போல்‌ இருந்ததாக ஆய்ச்சிய ர்‌ உணர்ந்தனர்‌. இச்‌ செய்திகளை 
உரைம்பாட்டு மடை என்னும்‌ தலைப்பில, *(குடப்பாலுறையா குவியிமி 
லேற்றின்‌' எனத்‌ தொடங்கும்‌ பாடல்‌ தொடங்கி வரும்‌ மூனறு பாடல்க 
அறிவிக்கின்‌ றன, 


094 


இவை கூறள்‌ வெண்‌ செந்துறை என்னும்‌ இயந்றமிழ்‌ யாப்புக்கு 
உரியவை. தானகுசீர்களாலான ஈரடிகளைக்‌ கொண்டு இப்பாடல்கள்‌ 
விளங்குகின்றன. இவை ஒரு பொருள்மீது அடுக்கி வரும்‌ சிறப்பினைப்‌ 
பெற்றுளளன. பொதுவாகப்‌ பாவினங்களில்‌ தாழிசைக்கே ஒரு பொருள்‌ 
மீது அடுககி வரும்‌ தன்மை உரியது. இளங்கோவடிகள்‌ குறட்பா 
இனமாகிய இத்துறைப்‌ பாடலுக்கும்‌ பொருண்மை மீது அடுக்கி வரும்‌ 
சிறப்பை உரியதாக்கியுள்ளார்‌. எனவே. இதனை இசைப பாடலாகக்‌ 
கொளளலாம்‌. ்‌ 


இப்பாடல்‌ அச்ச (பயானகம்‌) உணர்வை வெளிப்படுத்தும்‌ வகையில 
அமைந்துள்ளது. இபபாடல்‌ மேகராகக்‌ குறிரசிப்பண்ணில்‌ (நீலாம்பரி) 
இசையமைக்கப்பட்டுள்ளது.26 


அடுத்து, கருப்பம என்ூம தலைப்பில்‌, உரைநடையாக உள்ள 
பகுதியில்‌, மாதரி தன்‌ மகள்‌ ஐயையை நோக்கி,  -தணணகியும்‌ தான 
காண ஆயர்‌ பாடியில்‌ எருமன்றத்து மாயவனுடன்‌ தம்‌ முன்‌ ஆடிய: 
வாலசரிதை நாடகங்களில்‌ வேல்‌ நெடும்கண்‌ பிஞ்ஞையோடு ஆடிய 
குரவை ஆடுதும்‌ யாம்‌” எனறாள. 


அவர்கள்‌ ஆடிய முறையைப்‌ பின்வரும்‌ பகுதிமீல்‌ இளங்கோவடி ௯.௧ 


உணர்த்தியுள்ளார்‌..7 


**ஆங்கு, 
தொழுவிடையேறு குறித்து வளர்த்தார்‌ 
எழுவரிளஙவ கோதை யார்‌ 
என்று தன்‌ மகளை நோக்கித்‌ 
தொன்று படு முறையானிறுத்தி. , 
இடைமுது மகளிவர்க்குப்‌ 
படைத்துக்‌ கோட்‌ பெயரிடுவாள்‌ 
குடமுத விடமுறை யாக்‌ குரறுத்தம்‌ 
கைக்கிளை யுழையிளி விளரி தாரமென 
விரிதரு பூங்குழல்‌ வேண்டிய பெயரே? 


9 


கண்ணன்‌ ஏழு எருதுகளை அடக்கி ஏழு பெண்களை மணந்தான்‌ 
ஆதலால்‌, மாதரியும்‌ ஏழு பெண்களை வட்டமாக நிறுத்துகின்றாள்‌. 
அவர்கள்‌ எழுவருக்கும்‌ ஏழிசைகளின்‌ பெயராலேயே குரல, துத்தம்‌, 
கைக்கிளை, உழை, இனி, விளரி, தாரம்‌ என்று பெயரிடுகின்றாள்‌. 


₹*ழராயவன்‌ என்றாள்‌ குரலை விறல்‌ வெள்ளை 
ஆயவ னெனறா எளிளிதன்னை-யாயமகள 
பின்னையா மென்றாளோர்‌ துத்தத்தை மற்றையார்‌ 
முன்னைமா மெனறான்‌ முறை, 


குரல்‌ நரம்பாக நிற்கும்‌ பெண்ணைக்‌ கண்ணன்‌ என்றும்‌, இளி 
நூரம்பாய்‌ நிற்பவளைப்‌ பலராமன்‌ எனறும்‌, துத்தத்தைப்‌ பின்னை 
என்றும்‌ தார நரம்பாய்‌ நிறவளை, அசோதை என்றும்‌ அழைக்‌ 
கிறாள்‌, 


குரல்‌ - கண்ணன்‌ 
துத்தம்‌ .. மின்னை 
கைக்கிளை 

உழை 

இளி “உ பலராமன்‌ 
விளரி 

தாரம்‌ -.. அசோதை 


ஏழு மகளிர்‌ நிறகும்‌ முறை வருமாறு 5 


மாயவன்‌ சிருளார்‌ பிஞ்ஜையுந்‌ தாரமும்‌ 
வால்வெள்ளை சீரா ருழையும்‌ விளரியும்‌ 
கைக்கிளை பிஞ்ஞை யிடத்தாள்‌ வல்த்துளாள்‌ 
மூத்தைககு நல்‌ விளரி தான்‌?” 


குரலைக்‌ கண்ணன்‌ என்றும்‌, குரலுக்குக்‌ கிளையாக நிற்கும்‌ நரம்‌. 
பினைப்‌ பலராமன்‌ என்றும்‌ கூழியிருப்பது மிகவும்‌ பொருத்தமாகும்‌. 
மாயவன்‌ என்று பெயர்‌ கூறப்பட்ட குரல்‌ நரம்பைச்‌ சேரப்‌ பிஞ்ஜை 
மென்னும்‌ துத்தமும்‌, தாரமும்‌ நின்றன. இளியென்னும்‌ நரமபைச்‌ 
சேம உழையும்‌ விளரியும்‌ நின்றன. சைக்கிளை யென்னும்‌ நரம்பு 
பிஞ்ஞைககு இடப்பக்கத்தே நின்றது. முந்தை என்னும்‌ தார நரம்‌ 
பிற்கு வலப்பக்கத்தே விளரி நின்றது. 


96 


துத்தமாய்‌ நிறகும்‌ பின்னை குரலாய்‌ நிற்கும்‌ கண்ணனுக்கு 
மாலையிடுகின்றான்‌- இதன்‌ பின்‌ குரவைக்‌ கூத்து தொடங்குகிறது. 


பண்டைத்‌ தமிழிசை இலக்கணத்தில்‌ குரல்‌, துத்தம்‌, கைக்கிளை, 
உழை, இளி, விளரி, தாரம்‌ என்னும்‌ ஏழு இசை நரம்புகளை வடட- 
மாக நிறுத்தி வைப்பது, மிகப்‌ பழமையான முறை என்பது, “தொன்று. 
படு முறையான்‌ நிறுத்தி ££ எனறு தொடரால்‌ விளங்குகின றது. 
இம்முறை (தொன்று படுமுறை ) அரும்பதவுரையார்‌, அடியார்க்கு 
நலலார்‌, பஞ்சமரபு நூலாசிரியர்‌ ஆகியோரால்‌ விளக்கம்‌. 
பெற்று, சென்ற நூற்றாண்டிலும்‌, தற்போதுமுள்ள இசை ஆய்வாளர்‌- 
களின்‌ ஆய்வுச்‌ சிந்தனைககுரிய பொருளாக விளங்கின்றாது. 


** குடமுதலிடமுறை £” என்னும்‌ தொ.ருக்கு, அரும்பதவுரையார்‌.. 
குடமுதல மேற்றிசை முதலாக; என்று கூறி வட்டப்பாலையிண்‌ 
அமைப்பையும்‌, அதில ஏழிசைகள்‌ நிற்கும்‌ இரண்டு விதமான முறை 
-களையும்‌ சீனேநதிர மாலை ஆருட சக்கரத்தின்‌ உதவியோடு பிஷ்‌ 
வரும்‌ வெண்பாககளில்‌ அறிவிக்கிறார்‌. 


£*ஆழியு மாரும்‌ போற்‌ கீறிச்‌ சிறுதிகைக்கண்‌ 
ஊழினொரோ வொன்றுடன்‌ கீறிச்‌ . சூழ 
எருகாதி கீழ்த்திசைக்கொண்டீராறு மெண்ணிக்‌ 
கருதி நிலக்‌ கயிற்றைக்‌ காண்‌” 


*: இளியிடபங்‌ கற்கடசு மாம்‌ விளரி சிங்கம்‌ 
தளராத தாரமதுவாம்‌ - தளராக்‌ 

குரல்கோற்‌ றனுத்துத்தங்‌ கும்பங்‌ கிளையாம்‌ 
வரலா லுழை மீனமாம்‌” ” 


*-குரறுலை விற்றுத்தங்‌ கைக்கிளையே கும்பம்‌: 
பரிய வுழை மீனம்‌ பாவாய்‌ - அரிதாரம்‌ 
கொள்லே நிளி விளரி கற்கடகங்‌ கோப்பமைந்த 
தொல்லே மிசை நாம்பிற்‌ காம்‌”* 


97 


தொன்மையான வட்டப்பாலை முறையில்‌, பன்னிரு இராசிகளில்‌ 
ஏழிசை நரம்புகள்‌ பின்வருமாறு நிற்கும்‌. 


துலாம்‌ க்‌ குரல்‌ 
விருச்சிகம்‌ 

தினுசு உ. துத்தம்‌ (சி2) 
மகரம்‌ 

கும்பம்‌ வ கைக்கிளை (௧3) 
மீனம்‌ ௧௬௧ உழை (ம1) 
மேடம்‌ க 

இடபம்‌ லக இளி (ப) 
மிதுனம்‌ கக 

கடகம்‌ லக்க விளரி (த2) 
சிம்மம்‌ வடி தாரம்‌ (நிழ) 
சன்னி கச 


பன்னிரு இராசிகளில்‌ நின்று இவ்வேழு நரம்புகளின்‌ நிலையைக்‌ 
கொண்டு இதுட தற்போதுள்ள அரிகாம்போதியின்‌ சுரங்களே என்பதை 
எளிதில்‌ யாவரும்‌ உணரலாகும்‌. முற்காலத்தில்‌ இது செம்பாலைப்‌ 


பண்‌ என்று அழைக்கப்பட்டது. 


கூத்துள்‌ படுதல்‌ :- 


--செந்நிலை மண்டிலத்தாற்‌ கற்கடகக்‌ கைகோஷஒத்‌ 
தந்நிலையே யாடற்சீ ராய்ந்துளார்‌ - முன்னைக்‌ 
குரற்கொடி தன்கிளையை நோக்கிப்‌ பரப்புற்ற 
கொல்லைப்‌ புனத்துக்‌ குருந்தொசித்தாற்‌ பாடுதும்‌ 
முல்லைத்‌ தீம்‌ பாணி யென்றாள்‌”* 


98 


வட்டமாக நிற்கும்‌ பெண்கள்‌ நண்டுக்கை கோத்து ஆடுவதற்கு 
உரிய தாள உறுப்பை ஆராய்கின்றனர்‌. குரலாக நிற்கும்‌ பெண்‌ தன்‌ 
கிளையை நோக்கி, **கண்ணனை முலலைப்‌ பணணாலி பாடுவோம்‌”? 
என்கிறால்‌. இவர்கள்‌ பாடிய முறையும்‌ பின்‌ வருமாறுகூறப்படடுள்ளது. 


குரல மந்தமாக இளி சமனாக 
வரன்‌ முறையே துத்தம்‌ வலியா - உரனிலா 
மந்தம்‌ விளரி பிடிபபா ளவணட்பின்‌ 


பின்றையைப்‌ பாட்‌ டெடுப்பாள்‌”்‌ 


இதிலிருத்து ஆயங்சசியர்‌ பாடிய முல்லைப்‌ பண்ணில்‌, ரூரல, இளி, 
துத்தம்‌, விளரி ஆகிய நரம்புகள உண்டு என்பதும, இப பாடல்களின்‌ 
இசை முறையில்‌ நரம்புகளின்‌ இயக்கு நிலையையும்‌ அறியலாம்‌. 


குரல்‌ கக மந்தம்‌ 
இளி ர சமன்‌ 
துத்தம்‌ ட வலி 
விளரி உட மந்தம்‌ 


முல்லைப்‌ பண்ணுச்சு. இணையான தற்போதைய இராகத்தில்‌ 
கருத்து வேறுபாடு உண்டு. டாக்டர்‌ எஸ்‌. இராமநாதன்‌ முல்லைப்‌ 
பண்‌ தற்போதைய மோகன இராகத்திற்கு இணையானது என்று 
கருதுகிறார்‌28 இக்‌ கருத்தினை நிறுவும்‌ பொருட்டு, ஆய்ச்சியர்‌ குரவை 
யில்‌ காணப்படும்‌ பாடல்களை, மோகன இராகத்திலும்‌, அதன்‌ குரல்‌ 
திரிபு (ரீ௨வீகர்‌ இர்ர்றிர்‌ உரி ம்மா)... முறையில்‌ கிடைக்கப்பெறும்‌ 
மத்திய மாவதி, இந்தோளம்‌, சுத்த சாவேரி, சுத்த தன்யாசி ஆகிய 
இராகங்களிலும்‌ இசையமைத்துள்ளார்‌. இவ்‌ விசையமைப்பிலமைந்த 
பாடல்கள்‌ தமிழ்‌ இசைச்‌ சங்கப்பண்ணாராய்ச்சிக்‌ கூட்டத்தில நடந்த 
ஒரு நாட்டிய நிகழ்ச்சியிலும்‌ இடம்‌ பெற்றுள்ளன 27 


இனி இப்பகுதியிலுள்ள பாடல்களின்‌ அமைப்பினை ஆராயலாம்‌. 


99 


பாட்டு என்னும்‌ தலைப்பில்‌ * -கன்றுகுணிலா””, **பரம்பு கயிறா?” 
**கொல்லையஞ்‌ சாரல்‌”' எனத்‌ தொடங்கும்‌ மூன்று பாடல்கள்‌ இடம்‌ 
பெற்றுள்ளன. இப்பாடல்கள்‌ மூன்றும்‌ பின்‌ குறிப்பிட்டுள்ள நால்‌ இடங்‌ 
களில்‌ எடுத்துக்காட்டபபட்டுள்ளன.30 


தொல்காப்பியம்‌- செய்யுளியல்‌ 174 
இளம்பூரணருரை- 149 பேராசிரியருரை, நச்சினார்க்கினியருரை 
யாப்பருங்கல விருத்தி-செய்யுள்‌ 22 
யாப்பருங்கல காரிகை-செய்யுள்‌ 9 


இலக்கண விளக்கம்‌ 795, மேற்‌. 


இப்‌ பாடல்கள்‌ ஆகிரியத்தாழிசை என்னும்‌ யாப்பு வகைக்கு 
உரியன. ஆய்ச்சியொருத்தி தன்‌ தோழியை விளித்து, தங்கள குல 
தெய்வமாகிய கண்ணனைப்‌ பரவும்‌ தெய்வ இசைப்பாடலாக அமைந்து 
விளங்கும்‌ பொருண்மையை இவ்விசைப்‌ பாடல்கள்‌ பெற்றுள்ளன. 
இவற்றுள்‌ முறையே கொன்றை, ஆம்பல்‌, முலலை எனப்‌ பெயர்கள்‌ 
சுட்டப்பட்டிருப்பது குறிப்பிடத்தகுந்தது. இவை மூன்றும்‌ குழற்‌ கருவி 
-களின்‌ பெயர்களாகும்‌. இவற்றுள்‌ ஆம்பல்‌, முல்லை இவ்விரண்டும்‌ 
பண்களிள்‌ பெயர்களாகக்‌ கொள்வாரும்‌ உளர்‌. ஆனால்‌ அடியார்க்கு 
நல்லார்‌ இவற்றைப்‌ பண்களின்‌ பெயர்களாகக்‌ கொள்வது பொருந்தாது 
எனக்‌ கூறிப்‌ பின்வரும்‌ விளக்கமும்‌ தருகிறார்‌ 


“கொன்றை. ஆம்பல்‌, முல்லை யென்பன சிலகருலவி; இனி 
அவற்றைப்‌ பண்ணென்று கூறுபவெனின்‌, அங்ஙனம கூறுவாரும்‌ 
ஆம்பலும்‌ முல்லையுமே பண்ணாதறகுப்‌ பெருந்தக்‌ கூறினல்லது 
கொனறையென ஒரு பண்‌ இல்லையாதலானும்‌ கலியுள்‌ முல்லைத்‌ 
திணையின்‌ கண்‌ ஆறாம்‌ பாட்டினுள்‌, **கழுவொடு சுடுபடை சுருக்கிய 
தோற்கண்‌, இமிழிசை மண்டை யுறியொடு தூக்கி, ஒழுகிய கொன்றைத்‌ 
தீங்குழன்‌ மூரற்சியர்‌, வழுஉச்சொற்‌ கோவலர்‌ தத்த மினதிரை, பொழு 
தொடு தோனறிய கார்நனை வியன்‌ புலத்தர்‌'' (கலித்‌. 106: 1-5) 
எனக்‌ கருவி கூறினமையாலும்‌ *:அன்றைப்‌ பகல்கழிந்தாளின்‌ 
ஜிராப்பகற்‌, கன்றின்‌ கூரலுங்‌ கறவை மணி கறங்கக்‌, கொன்றைப்‌ 
பழக்‌ குழற்‌ கோராம்பலும்‌ ஒன்றல்‌ சுரும்பு நரம்பென வார்ப்பவும்‌'” 
என வளையாபதியுள்ளும்‌ கருவி கூறிப்பண்‌ கூறுதலானும்‌, இவை 
ஒரு பொருண்மேல்‌ மூன்றடுக்கி வந்த ஒத்தாழிசை யாதலானும்‌ 


100 


இரண்டு பண்ணும்‌, ஒன்று கருவியுமாகக்‌ கூறின்‌, செய்யுட்கும்‌ பொருட்கும்‌ 
வழூஉச்‌ சேறலானும்‌ அங்ஙனம்‌ கூறுதல்‌ அமையாதென்க?” *31 


இப்பாடல்களை மோகன இராகத்தில்‌ டாக்டர்‌ எஸ்‌. இராமநாதன்‌ 
அவர்கள்‌ இசையமைத்துள்ளார்‌. இப்பாடல்‌ நாட்டுப்புற இசை மரபை 
யொட்டிய பாடல்‌ என்னும்‌ கருத்தில்‌, குடந்தை சுந்தரேசனார்‌ 
அவர்கள்‌ தம்முடைய இசை விளக்க நிகழ்ச்சிகளில்‌ நாட்டுப்புற இசை 
முறையில்‌ பாடியுள்ளார்‌. இதனைச்‌ செம்மைப்படுத்தி கொல்லிப்‌ 
பண்ணில்‌ (நவரோஜ்ராகம்‌) மிச்ர சாபு தாளத்தில்‌ ௬ர தாளக்‌ குறியீடு 
களோடு இப்‌ பாடல்‌ இயல்‌ ஐந்தில்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. 


பாடலில்‌ இராக பாவத்தை முழுமையாகப்‌ புகுத்த வேண்டும்‌ எனக்‌ 
'கருதி இப்பாடல்களில்‌ மூன்றாமடி மடக்கி இசைய்மைக்கப்பட்டுள்ளது. 
இதற்கு உ. வே. சாமிநாதய்யர்‌ அவர்கள்‌ தம்முடைய குறிப்புரையில்‌, 
கொடுத்துள்ள ₹ “இப்பாடல்கள்‌ மூன்றும்‌, இரண்டாமடிகள்‌ இரட்டிக்கப்‌ 
பெற்று நந்நான்கடியினவாக மிதிலைப்‌ பட்டிப்‌ 'பிரதியிற்‌ காணப்‌- 
படுகின்றன” ” என்னும்‌ குறிப்பை ஆதாரமாகக்‌ காட்டலாம்‌.32 


டாக்டர்‌ எஸ்‌. இராமநாதன்‌ அவர்களின்‌ இசையமைப்பில்‌ 
பாடல்களின்‌ முதலடி ஒவ்வொரு பாடலின்‌ இறுதியிலும்‌ பல்லவி 
போன்று திரும்பப்பாடுவதாக அமைந்துள்ளது.33 அவ்விசையமைப்பு 
(வருமாறு கட்‌ க 5 ்‌ 


மேககனம்‌ சாபு: 


: உசா / ; பாஜ ரீ // தா; சர்ச தாபாதா; // 


கன்‌ று டகு . ஸஹணி லாக்‌. க. னி 

? 3 கா / பாதச்‌ தாபா /[/ காட, தாப / கரீ சா // 
உ திர்‌ த்த மா ய "வன்‌ 

2 உ கர. / ரிசசத ; சரி // கா, பா, / ட காபா 7] 


இன்‌ று நம்‌ ஆ ள்‌ 


101 


தா; $ 7 ;;உ தர சா. 9... / தாபாதா; / 

மேல்‌ அ வன்‌ வா யில்‌ 

5 நீ ரட்ட ரீரீ மரி சிரிச்தா, 7 ச்்ரீ 3/7 
கொன்‌ றையந் தீங்‌ குழல்‌ 

3? க்ப்‌ / க்ரீ, சா; // தச்‌ தபகரி / சரிகபதச்ரிக்‌ 
கே ளா மோ தோ ழி. 

ரிச்சா-.தா / சா; ச்‌ // ச்தாரிச்த [  தாபாகபகபதா /7/ 
கன்‌ று சூ ணி லாக்‌ கனி 

$$கா [ பதச்ரிக்ார்‌ // ச்ரிச்தச்த [/ பதப-கதபகரி // 
உ திர்‌ த்த மா ய வன்‌ 

$ $ சரீ 


அடுத்துக்காணப்படும்‌ ** இறுமென்சாயல்‌”” **வஞ்சஞ்‌ செய்தான்‌” £ 
*-தையல்‌ கலையும்‌”? எனத்‌ தொடங்கும்‌ பாடல்கள்‌ மூன்றும்‌, 
கலிவிருத்தம்‌ என்னும்‌ யாப்பில்‌ அமைந்த இசைப்பாடல்களாகும்‌- 
இவற்றில்‌ இரண்டாம்‌ அடியே மூன்றாம்‌ அடியாகச்‌ சிறிய-வித்தியாசத்‌ 
-துடன்‌ காணப்படுகிறது. இரண்டு, ,நான்காம்‌ அடிகளின்‌ இறுதிச்சீர்‌ 


ஒத்துள்ளன. 
“-இறுமென்‌ சாய னுடங்க நுடங்கி 
அறுவை யொளித்தான்‌ வடிவென்‌ கோயாம்‌ 


அறுவை யொளித்தா னயர வயரும்‌ 


நறுமென்‌, சாயன்‌ முகமென்‌ கோயாம்‌” ” 


இப்பாடல்ப்‌ புறநீர்மைப்‌ பண்ணில்‌ (பூபாள இராகம்‌) ஆதி தாளத்தில்‌ 


இசை அமைக்கப்பட்டுள்ளது. 


102 


ஒன்றன்‌ பகுதி என்னும்‌ தலைப்பிலுள்ள, * *கதிர்திகிரி யான்‌ மறைத்த” 
- “மமிலெருத்துறழ்மேனி' * என்னும்‌ இரு பாடல்களும்‌ இசை இலக்கண 
ஆசிரியரான நாரதரைப்‌ பற்றிய குறிப்புடன்‌ காணப்படுபவை. இவ்விரு 
பாடல்களும்‌ கலிவிருத்தம்‌ என்னும்‌ யாப்பிலமைந்த இசைப்‌ 
பாடல்களாகும்‌. 


ஒன்றன்பகுதி என்பதற்கு, **ஒற்றை தாளத்தின்‌ கூறு”? என்று 
அரும்பத வுரையாரும்‌, அடியார்க்கு நல்லாரும்‌ உரையெழுதியுள்ளனர்‌. 
எனவே இவை தாள வகையோடு மகளிர்‌ பாடியாடும்‌. சிறப்புப்‌ 
பொருண்மை உடையவை என்பதை அறியலாம்‌.  “*ஒற்றைத்‌ 
தாளத்தின்‌ கூறு”? என்னும்‌ தொடர்‌ பாடலிலூடே உள்ள இலயக்‌ 
கூறு பற்றியதாக இருக்கலாம்‌. 


**ஐதிர்‌ திகிரியான்‌ மறைத்த கடல்வண்ண _எஸிடத்துளாள்‌' 
என்னும்‌ பாடலின்‌ சந்தம்‌, 


*தனதனனா தானனனா தனதனனா தனதனனா என்று திச்ர நடையில்‌ 
அமைந்துள்ளது. இப்பாடல்‌ இந்தோள இராகம்‌ - ஆதிதாளத்தில்‌ இசை 


அமைக்கப்பட்டுள்ளது . 


உள்வரிவாழ்த்து என்னும்‌ தலைப்பிலுள்ள மூன்று பாடல்கள்‌ கலிவிருத்‌ 


-தம்‌ என்னும்‌ யாப்பு வகையால்‌, ஒரு பொருள்‌ மீது மூன்றடுக்கி வந்த 
இசைப்பாடல்களாகும்‌. 


*“கோவா மலையாரங்‌ கோத்த கடலாரம்‌ 
தேவர்கோன்‌ பூணாரம்‌ தென்னர்கோன்‌ மார்பினவே 
தேவர்கோன்‌ பூணாரம பூண்டான்‌ செழுந்துவரைக்‌ 


கோகுல மேய்த்துக்‌ குருந்தொசித்தா னென்பரால்‌”? 


இதே அமைப்பில்‌ 


5 “பொன்னிம௰யக்கோட்டு”* 
எனத்‌ தொடங்கும்‌ 


ன்‌ ்‌ பாடல்களும்‌ உள்ளன. இவற்றில்‌ இரண்டாம்‌ 
அடியை மூன்றாம்‌ அடியாக வந்துள்ள இடை. மடக்குச்‌ சிறப்பும்‌ 
பாடலின்‌ இறுதிதோறும்‌ “என்பரால்‌”? என்னும்‌ சொல்‌, ஈர்‌ ம்‌ ட 
சிறப்பும்‌ காணப்படுகின்றது. லிட்டு 


*“முந்நீரினுள்புக்கு” * 


103 


“தானா தனதானந்‌ தாத்த தனதானா”' என்னும்‌ சந்த அமைப்‌- 
புடன்‌ சதுரச்ர நடையில்‌ இப்பாடல்‌ அமைந்துள்ளது. 


முன்னிலைப்பரவல்‌. என்னும்‌ தலைப்பில்‌, திருமாலை முன்னிலை 
ஃயாக வைத்து வாழ்த்தும்‌ முறையில்‌, *“வடவரையை மத்தாக்கி” ” 
**அறுபொருளிவனென்றே”?, **திரண்டமரர்‌ தொழுதேத்து”? ஆகிய 
மூன்று பாடல்கள்‌ காணப்படுகின்றன. இவை கலிவிருத்தம்‌ என்னும்‌ 
இயற்றமிழ்‌ யாப்பு ' வகைமில்‌ அமைந்த இசைப்பாடல்களாகும்‌. 


இவை ஒரு பொருள்‌ மீது மூன்றடுக்கி வந்துள்ளன. “4மூாயமோ 
மருட்கைத்தே”” என்னும்‌ சொற்றொடர்‌ ஒவ்வொரு பாடலின்‌ இறுதி 
யிலும்‌ வந்துள்ளது. இப்பாடல்கள்‌ திருமதி எம்‌. எஸ்‌. சுப்புலட்சுமி 
அவர்களால்‌ இசையரங்குகளில்‌ பாடப்பெற்றுப்‌ பிரபலமடைந்துள்ளன. 
ஒரு பொருள்மீது மூன்றடுக்கிய பாடல்களை ஒரே இராகத்தில்‌ 
அமைக்காமல்‌ வெவ்வேறு இராகங்களில்‌ (இராகமாலிகையாக) 
அமைத்துத்‌ தமிழ்ப்‌ பாடல்களை **இராகமாலிகை' யென்னும்‌ இசை 
உருப்படிக்கு ஏற்ற பாடல்களாக ஆக்கிய பெருமை இவரையே சாரும்‌. 
இராகமாலிகையாகப்‌ பாடப்பெறும்‌ இப்பாடல்கள்‌ இசைத்‌ தட்டிலும்‌ 
வெளிவந்துள்ளன 34 அம்சாநந்தி, கமாச்‌, இந்தோளம்‌ ஆகிய மூன்று 
இராகங்கள்‌ இதில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளன . இப்பாடலின்‌ சந்தத்‌ 
திற்கேற்ப ஆதிதாளத்தில்‌ இப்பாடல்‌ அமைக்கப்பட்டுள்ளது . 


டாக்டர்‌ எஸ்‌. இராமநாதன்‌ அவர்கள்‌ இப்‌ பாடலைச்சுத்தசாவேரி 
இராகத்தில்‌ அமைத்துச்‌ சுரதாளக்குறிப்புடன்‌ கொடுத்துள்ளார்‌.35 இவ்‌ 
ஆய்வில்‌ இப்பாடல்‌ காந்தார பஞ்சமப்பண்ணில்‌ (கேதார கெளள 
இராகம்‌) இசையமைக்கப்பட்டுள்ள து. 


படர்க்கைப்பரவல்‌ என்னும்‌ தலைப்பில்‌, காணப்படும்‌ *“மூவுலகு 
மீரடியான்‌”” **பெரியவனை மாயவனை”? ₹-மடந்தாழுநெஞ்சத்து' ” 
ஆகிய மூன்று பாடல்களும்‌ இறைவனைப்‌ படர்க்கை யிடத்து 
வைத்துப்‌ பாராட்டிக்கூறும்‌ பொருளமைதியுடன்‌ விளங்குகின்றன . 
ஒவ்வொரு பாடலின்‌ முடிவிலும்‌ முறையே, திருமாலின்‌ புகழ்‌ கேட்காத 
செவியாலும்‌, திருமாலைக்‌ காணாத கண்ணாலும்‌, திருமாலைப்பாடாத 
நாவினாலும்‌ பயனில்லை என்னும்‌ பொருள்படும்‌ படியாகக்‌ காணப்‌. 


படுவது குறிப்பிடத்தகுந்தது. 


104 


நச்சினார்க்கினியர்‌, இப்பகுதியைச்‌ சான்றாகக்‌ காட்டி, **இது 
முதலிய மூன்றும்‌ படர்க்கைப்‌ பரவலாய்‌ ஒரு பொருள்மேல்‌ மூன்றடுக்கி 
நான்கடி இற்றபின்‌ ஓரடி மிக்கு வந்த கொச்சக வொருபோகு” ” 
என்பர்‌.36 இயற்றமிழ்‌ யாப்பு நிலையில்‌ இப்பாடல்கள்‌ யாப்பினால்‌ 
வேறுபட்ட கொச்சக வொருபோகு என்னும்‌ பிரிவிலடங்கும்‌. 


இப்பாடலும்‌ திருமதி எம்‌. எஸ்‌. சப்புலெட்சுமி அவர்களால்‌ 
இராகமாலிகையாகப்‌ பாடப்பட்டு இசைத்தட்டில்‌ வெளிவந்துள்ளது. "34 
நாதநாமக்ரியா, ஷண்முகப்பிரியா, காபி முதலான இராகங்கள்‌ இதில்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ள சில இராகங்களாகும்‌. 


டாக்டர்‌ எஸ்‌. இராமநாதன்‌ அவர்கள்‌ இப்பாடலை, சுத்த தன்யாசி 
இராகம்‌ மிச்ரசாபு தாளத்தில்‌ இசையமைத்துச்‌ சுர தாளக்குறிப்புடன்‌ 
வெளியிட்டுள்ளார்‌. 38 இந்நூலில்‌ . இப்பாடல்‌ . கெளசிகப்‌ நீ பண்ணில்‌ 
(பைரவி இராகம்‌) ஆதி தாளத்தில்‌ இசையமைக்கப்பட்டுள்ளது. 


அடுத்து அரச வாழ்த்து என்னும்‌ பொருண்மைக்கு உய இசைப்‌ 
பாடலாகப்‌ பின்வரும்‌ பகுதி அமைந்துள்ளது. 


கோத்த குரவையு ளேத்திய தெய்வ நம்‌ 
ஆத்தலைப்‌ பட்ட துயர்தீர்க்க வேத்தர்‌ 
மருள வைகல்‌ த்க்‌ மாறட்டு 
வெற்றி விளைப்பது மன்னோ கொற்றத்‌ 
திடிப்படை வானவன்‌ முடித்தலை யுடைத்த: 


தொடித்தோட்‌ டென்னவன்‌ கடிப்பிகு முரசே”? 


இப்பகுதி நிலை மண்டில ஆசிரியப்பா என்னும்‌ யாப்பு அஇநறிக்குரியது. 


105 
நாட்டுப்புற இசையும்‌ ஆய்ச்சியர்‌ குரவைப்‌ படல்களும்‌:- 


ஆய்ச்சியர்‌ குரவைப்‌. பரு தியில்‌ இடம்பெற்றுள்ள பாடல்கள்‌ 
தொல்காப்பியர்‌ காலத்திலிருந்த “ “பண்ணத்தி” எனப்படும்‌ காட்டுப்‌ 
புறப்‌ பாடல்‌ மரபினை: அடியொற்றியதாசுக்‌ கருதலாம்‌. 


ஆய்ச்சியர்‌ குரவைப்‌ பாடற்‌ பகுதியில்‌ **ஒன்றன்‌ பகுதி”? என்னும்‌ 
தலைப்பில்‌ * கதிர்‌ திகிரியான்மறைத்த”” எனத்‌ தொடங்கும்‌ இரண்டு 
பாடல்கள்‌ காணப்படுகின்றன. இதில்‌, **ஒன்றன்‌ பகுதி£” என்னு ம்‌. 
தலைப்பிற்கு ' “ஒற்றைத்‌ தாளத்தின்‌ கூறு”? என்று அரும்பதவுரையாரும்‌ 
அடியார்க்கு நல்லாரும்‌ உரை யெழுதி உள்ளனர்‌39 இத்தலைப்பின்‌ 
பொதுவான கருத்தை இசைமியல்‌ நோக்கோடு பார்க்கும்‌ போது, 
இத்தலைப்பிலமைந்த பாடல்‌, இளங்கோவடிகள்‌ கால இசை முறையில்‌ 
பெரு வழக்கிலிருந்த பாடல்‌ ஒன்றின்‌ பகுதியாக இருந்திருக்கக்‌ கூடும்‌ 
எனக்‌ கருதலாம்‌. இதனை இளங்கோ அடிகள்‌ இப்பகுதியில்‌ எடுத்‌ 
காண்டிருக்கலாம்‌. எனவே ஆய்ச்சியர்‌ குரவையிலுள்ள பாடல்கள்‌ 
ஏட்டில்‌ எழுதப்பெறாத, செவி வழியாக வந்த நாட்டுப்புறப்‌ பாடலுக்கு 
எழுத்துருவம்‌ கொடுத்து இலக்கிய உயர்வு அளிக்கப்பட்ட, நாட்டுப்புற 
இசை அடிப்படையிலான இசை இலக்கியப்பாடல்கள்‌ எனத்‌ தெளியலாம்‌- 


ஏழு பெண்கள்‌ வட்டமாக நண்டுக்கை கோர்த்து ஆடிப்பாடும்‌ 
இவ்‌ ஆய்ச்சியர்‌ குரவை, தற்போது கிராமங்களில்‌ விழா சாலங்களில்‌ 
மகளிரால்‌ வட்டமாக நின்று கை கொட்டிப்‌ பாடி ஆடப்பெறும்‌ கும்மியை 
தினைஷவூட்டுகின்‌ றன. சுப்பிரமணிய பாரதியார்‌, இதனை, 


* -வட்டமிட்டுப்‌ பெண்கள்‌ வளைக்கரங்கள்‌ தாம்‌ ஒலிக்கக்‌ 


கொட்டி .இசைத்திடும்‌ ஓர்‌ கூட்டமுதப்‌ பாட்டு'* 


என்று அழகுறப்‌ பாடியுள்ளார்‌.40 கேரள நாட்டு வழக்கிலுள்ள **கைக்‌- 
கொட்டிக்களி”'  குஜராத்திலுள்ள்‌ **கர்பா நடனம்‌?” போன்றவை 
இதனோடு ஒப்பிடத்தகுந்தவை., ர 


106 


**“கூத்துள்‌ படுதல்‌ ** என்னும்‌ தலைப்பிலமைந்த பகுதியில்‌ 
காணப்படும்‌, “ஆடற்‌ சீராய்ந்துளார்‌”” என்னும்‌ குறிப்பு ஆராயத்‌ 
தகுந்தது. இதனைப்‌ பெண்கள்‌, வட்டமாக. நின்று தாங்கள்‌ 
ஆடுவதற்குரிய தாள எடுப்பை நிர்ணயம்‌ செய்யும்‌ செயலாகக்‌ கருதலாம்‌. 
தற்போதும்‌ கும்மியில்‌ ஆடத்தொடங்கும்‌ முன்‌, காலால்‌ தாளம்‌ போட்டு 
காலப்‌ பிரமாணத்தை (1 ) நிர்ணயம்‌ செய்து கொள்வதைப்‌ 
பார்க்கலாம்‌. எல்லோரும்‌ ஒரே சமயத்தில்‌ சேர்ந்து ஆடுவதற்குத்‌ 
தங்களைத்‌ தயார்‌ நிலையில்‌ வைத்துக்‌ கொள்ளும்‌ ஒரு' “உத்தியாகவும்‌ 
(15ம்ரர்றொச) இதனைக்‌ கருதலாம்‌, நாட்டுப்புறப்‌ பாடல்களில்‌, 
தன்னன்‌ னன்னே நானே னானானே”” என்பது போன்ற சந்த 
மெட்டுக்களை, பாடல்‌ துவங்குமுன்னர்‌ பாடப்பெறுவதும்‌, பாடல்களின்‌ 


காலப்‌ பிரமாணத்தை நிர்ணயம்‌ செய்யும்‌ பொருட்டே எனக்‌ கருதலாம்‌. 


அக்காலத்தில்‌ நாட்டுப்புற வழக்கிலிருந்த கும்மிப்‌ பாடல்களின்‌ 
மெட்டுக்களுக்கு ஆய்ச்சியர்‌ குரவைப்‌ பாடல்கள்‌ ஆதார இலக்கியங்‌- 
களாகத்‌ திகழ்கின்றன. தற்போது வழக்கிலுள்ள பல வகையான கும்மி 
மெட்டுக்களைச்‌ சேகரித்து, அவற்றை ஆய்ச்சியர்‌ குரவைப்‌ பாடல்‌. 
களோடு பொருத்தி, ஓர்‌ ஆய்வு நிகழ்த்தினால்‌, அது இசை, நோக்கிலான 
நாட்டுப்புறவியல்‌ ஆய்வுக்குப்‌ பயன்‌ சேர்க்கும்‌. 


இதுகாறும்‌ கூறியவற்றால்‌, ஆய்ச்சியர்‌. 'குரவைப்‌ . பாடல்களை 
எளிமையான நாட்டுப்புற மெட்டுக்களில்‌' இசை அமைக்கலாம்‌ என்றும்‌, 
நாட்டுப்புற இசையில்‌ காணப்படும்‌ நவரோஜ்‌, நாதநாமக்ரியா, ஆனந்த 
பைரவி முதலான இராகங்களை இப்பகுதிப்‌ பாடல்களின்‌ இசை அமைப்‌... 
புக்குப்‌ பயன்படுத்தலாம்‌ என்றும்‌ ௦ தெளியலாம்‌. ்‌ 


குன்றுக்குர்வை 


மலை வாழ்நராகிய குறமகளிர்‌, வென்வேலான்‌ குன்றில்‌ வேங்கை 
மரநிழலிற்‌ கண்ணகியார்‌ தம்‌ கணவனுடன்‌ தேவர்‌ போற்ற விண்ணுலகம்‌ 
புக்க வியப்புடைய நிகழ்ச்சியைக்‌ காண்கின்றனர்‌. பின்னார்‌" உற்பாது 
சாந்தியாக மலையுறை கடவுளாகிய முருகவேளைப்‌ பரவிக்‌ குரவைக்‌ 
கூத்தாடினர்‌, இச்செய்தியைக்‌ கூறுவது - குன்றக்‌ .குரவை என்னும்‌ 
பகுதியாகும்‌. ஆய்ச்சியர்‌ குரவை போல 'இப்பகுதியும்‌ கூத்தாற்‌ பெற்ற 


பெயராகும்‌. இப்பகுதியில்‌ பலவகைப்‌ பாக்களும்‌ இசைப்‌ பாக்களும்‌ விரவி 
அமைந்துள்ளன. 


107. 


இப்பகுதியில்‌ “-கெளுச்சொல்‌' ”, “*சிறைப்புறம்‌, **பாட்டுமடை” * 
*-தெய்வம்‌ பராஅயது'” ஆகிய தலைப்புக்களில்‌ இசைப்பாடல்கள்‌ 


காணப்படுகின்றன. 


கொளுச்சொல்‌ என்னும்‌ தலைப்பில்‌ **ஆங்கொன்று காணாய்‌”? எனத்‌ 


தொடங்கி ஐ.த்தடியாகவும்‌, ்‌ *-ஆடுதுமே தோழி யாடுதுமே : தோழி * 
எனத்தொடங்கி மூன்றடியாகவும்‌ அமைந்த இருபாடல்கள்‌ காணப்படு . 
கின்றன. * *கொளுச்சொல்‌”? என்னும்‌ இத்தலைப்பிற்கு, பின்னர்‌ 
வருகின்ற பாடல்களின்‌ கருத்தைத்‌ தொகுத்துரைப்பது எனக்‌ 
கொள்ளலாம்‌ என்று விளக்கம்‌ : தரப்பட்டுள்ளது. 


1... ஆங்கொன்று காணாயணி யிழா யீங்கிதுகாண்‌ 
அஞ்சனப்‌ பூமியரிதாரத்‌ தின்னிடியற்‌ 
சிந்துரச்‌ சுண்ணஞ்‌ செறியத்‌ தூய்த்‌ தேங்கமழ்ந்‌ 
திந்திரவில்லி 'னெழில்‌ கொண்‌ டிழுமென்று 
வந்தீங்‌ கிழியு மலையருவி யாடுதுமே 

2.  ஆடுதுமே தோழி யாடுதுமே தோழி 
அஞ்சலோம்‌ பென்று 'நலனுண்டு 'நல்காதான்‌ 
மஞ்சுசூழ்‌ சோலை மலையருவி யாடுதுமே 


இப்பாடல்கள்‌ யாப்பினால்‌ வேறுபட்ட கொச்சக வொருபோகு 


என்னும்‌ இயற்றமிழ்‌ யாப்புக்கு உரியவையாகத்‌ திகழ்கின்றன. 


- சிறைப்புறம்‌ 
இத்தலைப்பில்‌, ** எற்றொன்றுங்‌ காணேம்‌ *: ₹*என்னொன்றுங்‌ 
காணேம்‌.” *“யாதொன்றுங்‌ காணேம்‌”” எனத்‌ தொடங்கும்‌ பாடல்கள்‌ 


காணப்படுகின்றன. : இவை தோழிக்குத்‌ தலைமகள்‌ சொல்லிய முன்‌- 
னிலைப்‌ புறமொழிகளாகும்‌.' இவை யாப்பினால்‌ வேறுபட்ட கொச்சக. 
வொரு போகு என்னும்‌ யாப்புக்கு உரியவை. 


108 


**எற்றொன்றுங்‌ காணோம்‌ புலத்த லவர்மலைக்‌ 
கற்றீண்டி வந்த புதுப்புனல்‌ 
கற்றீண்டி வந்த புதுப்புனன்‌ மற்றையார்‌ 
உற்றாடி னோந்தோழி நெள்சன்றே'” 


என்னும்‌ இவ்வகையான பாடல்களில்‌ ஒவ்வொரு பாடலிலும்‌, இரண்‌ 
டாம்‌ அடியே இறுதியில்‌, **மற்றையார்‌'” என்னும்‌ சொல்‌ வீகுதியுடன்‌ 
மூன்றாமடியாக மடங்கி வந்துள்ளது. நான்காமடியில்‌ : *நெஞ்சன்றே” £ 
என்னும்‌ சொல்‌ ஒவ்வொரு பாடலிலும்‌ காணப்படுகிறது. 


இப்பாடல்‌ தற்போது வழக்கிலுள்ள: *ஆனந்தக்‌ களிப்பு”” என்னும்‌ 
நாட்டுப்புற இசைமெட்டுக்குப்‌ பொருத்தமாக ௨௭ ளது..4! நாதநஈமகிரியஈ 


இராகத்தில்‌ திச்ர சாபு தாளத்தில்‌ இசையமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு 


பாடலின்‌ நான்காமடியிலுமுள்ள **அன்றே”?” என்பது **இசை 


நிறைக்கிளவி”” என்று .அரும்பதவுரையார்‌ கூறியிருப்பதற்கேற்பத்‌ தாள 
ஆவர்தனம்‌ இசையால்‌ நிறைவு செய்யும்‌ வகைகில்‌ இசையமைக்கப்‌ 
பட்டுள்ளமை குறிப்பிடத்தகுந்தது . 


பாட்டுமடை என்னும்‌ தலைப்பில்‌ **உரையினி மாதரா”” எனத்‌ 
தொடங்கும்‌ பாடல்‌ காணப்படுகிறது. இப்பாடல்‌ வழிபாட்டுப்‌ 
பொருண்மையுடன்‌ விளங்குகிறது. கலிவிருத்தம்‌ என்னும்‌ யாப்பு வகைக்‌ 
குரிய இப்பாடல்‌, நான்கடிகளாலானது. 


தெய்வம்‌ பரா அயது என்னும்‌ தலைப்பில்‌ * “சீர்கெழு செந்திலும்‌?” 
**அணிமுகங்க ளோராறு””,  **சரவணப்‌ பூம்‌ பள்ளியறை?” எனத்‌ 


தொடங்கும்‌ பாடல்கள்‌ காணப்படுகின்றன. இவை தெய்வத்தைப்‌ பரவும்‌ 
பொருண்மையுடன்‌ ஒரு பொருள்மேல்‌ மூன்றடுக்கி வந்துள்ளன. 


109 


குன்றக்‌ குறவர்கள்‌ தங்கள்‌ குல தெய்வமாய்‌ முருகனின்‌ வேலைப்‌ 
புகழ்ந்துரைக்கும்‌ முறையில்‌ இப்பாடல்கள்‌ அமைந்துள்ளன. ஒவ்வொரு 
பாடலின்‌ இரண்டாம்‌, நான்காம்‌ அடிகளின்‌ இறுதியிலும்‌ இடம்‌ பெறும்‌ 
*“இறைவன்கை வேலன்றே”*, **ஏந்திய வேலன்றே””, **திருக்கை 
வேலன்றே””, சுடரிலைய வெள்வேலே”?”, ** மாறட்ட வெள்வேலே” £ 
கொன்ற நெடுவேலே”' என்னும்‌ தொடர்கள்‌ இதனைத்‌ தெளிவுறுத்தும்‌ 
சான்றுகளாகும்‌. இப்‌ பாடல்கள்‌ கலி விருத்தம்‌ என்னும்‌ யாப்புக்கு 


உரியவை. 


இப்பாடலைத்‌ தற்போது வழக்கிலுள்ள * கீர்த்தனை” என்னும்‌ இசை 
உருப்படிக்கு முன்னோடி இலக்கியமாகக்‌ க்ருதலாம்‌. இதில்‌ முதற்‌ 
பிரிவின்‌ இரண்டு அடிகளைப்‌ பல்லவியாகவும்‌, அடுத்த இரண்டு 
அடிகளை அனுபல்லவியாகவும்‌, இரண்டாம்‌, மூன்றாம்‌ பிரிவுகளை 
இரண்டு சரணங்களாகவும்‌ கொள்ளலாம்‌. சண்முக ப்ரியா இராகமும்‌ 
ஆதிதாளமும்‌ இப்பாடலுக்குப்‌ பொருத்தமாக அமையும்‌. 


“*பாட்டுமடை (அறத்தொடுநிலை) என்னும்‌ தலைப்பில்‌, ஒரு 
பொருள்‌ மேல்‌ நான்கு அடுக்கியனவாய்‌ இரண்டு தொகுதிகளாக 
இசைப்பாடல்கள்‌ இடம்‌ பெற்றுள்ளன. இவை கலிவிருந்தம்‌ என்னும்‌ 
யாப்புக்கு உரியவை. வழி .பாட்டுப்‌ பாடல்களின்‌ இடையே அகப்‌- 
பொருண்மைத்துறைக்கு உரிய பாடல்கள்‌ .மடுக்கப்‌ பெற்றுள்ளதால்‌ 
இப்பாடல்கள்‌, **பாட்டுமடை” ' என்னும்‌ தலைப்பில்‌ கொடுக்கப்‌ 
பட்டுள்ளன. இவற்றுள்‌ முதல்‌ தெகுதி. அறத்தொடு நிலை என்னும்‌ 
அசுத்துறைப்‌ பொருண்மைக்கு உரியனவாகவும்‌, பின்னுள்ள நான்கு 
பாடல்கள்‌ துறை குறிப்பிடப்‌ பெறாதனவாகவும்‌ ௨. வே. சா. பதிப்பில்‌ 
அமைந்துள்ளன. எனினும்‌ முதல்‌ நான்கு பாடல்கள்‌ வெறி விலக்கல்‌ 
துறைக்கு உரியனவாகவும்‌ அடுத்து உள்ள நான்கு பாடல்கள்‌ 
அறத்தொடு நிற்றல்‌ துறைக்கு உரியனவாகவும்‌ இரட்டைக்‌ காப்பியப்‌ 
பதிப்பு வேறுபடுத்தியுள்ளது.42 





இப்பாடல்களில்‌, தலைவி முருகனைக்‌ காமுற்று நலிந்து 
நிற்கையில்‌, அவளுடைய தாயோ இது அறியாமல்‌ வேலன்‌ வெறியாடல்‌ 
விரும்பி மகளை அணங்கினான்‌ என்று நினைத்து வெறியாட்டந்தனைச்‌ 


110 


செய்ய முருகனை வருக என்று அழைத்தாளாம்‌. இதனைத்‌ தலைவி 
எள்ளி நகைத்தற்குரித்தாயிற்று என்று கூறுகின்ற பொருண்மையில்‌ 
இப்பாடல்கள்‌ அமைந்துள்ளன. 


முதற்‌ தொகுதியிலமைந்த, *இறைவளை நல்லா”, *ஆய்வளை 
நல்லா” *“செறிவளைக்கை நல்லா” “நேரிழை நல்லாய்‌” ஆகிய நான்கு 
பாடல்கள்‌ மத்தியமாவதி இராகத்தில்‌ ஆதி தாளத்தில்‌ சுர தாள 
குறிப்புகளுடன்‌ கொடுக்கப்பட்டுள்ளது.43 


இரண்டாம்‌ தொகுதியிலமைந்த பாட்டுமடை என்னும்‌ தலைப்பில்‌ 
“வேலனார்‌ வந்து” *கயிலைநன்‌ மலையிறை” *;மலைமகண்மகனைநின்‌ ” 
குறமகளவளெம்‌” என்னும்‌ பாடல்கள்‌ காணப்படுகின்றன. இவற்றில்‌, 
2,898, ஆம்‌ பாடல்களில்‌ மூன்றாம்‌ அடியினிறுதியில்‌ மூறையே 
*திருவடிதொழுதேம்‌' “இணையடி தொழுதேம்‌' என்று காணப்படும்‌ 
தொடர்களும்‌, நான்காம்‌ பா டலின்‌ இரண்டாமடியினிறுதியில்‌ 
**அடியிணை தொழுதேம்‌ என்னும்‌ தொடரும்‌ ஒத்திருப்பது குறிப்பிடத்‌ 
தகுந்தவை. இவற்றில்‌ முதல்‌ பாடலைத்தவிர மற்றவை. குற்றெழுத்துக்‌- 
களால்‌ அமைந்து குறுஞ்சீர்‌ வண்ணத்திற்குச்‌ 'சான்றாக திகழ்கின்றன. 
எடுத்துக்காட்டகப்‌ பின்வரும்‌ பாடலைக்‌ கூறலாம்‌, 


கயிலைநன்‌ மலையிறை மகனைநின்‌ மதிநுதல்‌ 
டயிலியன்‌ மடவரன்‌ மலையர்தம்‌ மகளார்‌ . 
செயலைய மலர்புரை திருவடி. தொழுதேம்‌ 


அயன்மண மொழியரு ளவர்மண மெனவே 
இப்பாடலின்‌ சந்தம்‌, 


“தனதன தனதன தனதன தனதன 
தனதன தனதன தனதன தனனா 
தனதன தனதன தனதன தனனா 


தனதன தனதன தனதன தனனா” 


111 
என்று சதுரச்ர நடையில்‌ அமைந்துள்ளது” 


இச்சந்தம்‌, “*பிடியத னுருவுமை: எனவரும்‌ தேவாரப்பதிகத்திற்கும்‌, 
ஒருசில , திருப்புகழ்‌. பாடல்களுக்கும்‌ முன்னோடியாகத்‌ திகழ்கின்றது, 
இச்சந்தம்‌ மேலும்‌ வேட்டுவ வரியில்‌ காணப்படும்‌, அவிப்பலி என்னும்‌ 
தலைப்பிலமைந்த * “௬டரொடு திரிதரு'” என்னும்‌ பாடலமைப்போடும்‌ 
ஒப்பிடத்‌ தகுந்தது. 


அடுத்து, 

என்றியாம்‌ பாட. மறைநின்று கேட்டருளி 
மன்றலங்‌ கண்ணி மலைநாடன்‌ போவான்முன்‌ 
சென்றே னவறனன்‌ திருவடி கைதொழுது 
நின்றே னுரைத்து கேள்வாழி தோழி 


என்னும்‌ பாடல்‌ ஒன்று பாட்டுமடை என்னும்‌ தலைப்பில்‌ காணப்‌ 
“படுகிறது. இப்பாடலும்‌ கலிவிருத்தம்‌ என்னும்‌ யாப்புக்கு உரியது. 
அடுத்து, கடம்பு சூடி யுடம்பிடியேந்தி எனத்‌ தொடங்கும்‌; 
இசைப்பா ஒன்று ஆறு அடிகளால்‌ நிலைமண்டில ஆசிரிய யாப்பில்‌ : 
காணப்படுகிறது. 


அடுத்து, பாட்டுமடை என்னும்‌ தலைப்பில்‌ 
“அலர்பாடு பெற்றமை யானுரைப்பக்‌ கேட்டுப்‌ 


த வாடு நெஞ்சம்‌ புறங்கொடுத்துப்‌ ன்‌ 


என்னும்‌ பாடல்‌ ஒன்று ஏழடிகளசலான பஃறொடை வெண்பா 
என்னும்‌ யாப்பில்‌ கசணப்படுகிறது: 


இதைத்‌ தொடர்ந்து, ட 

பாடுகம்‌ “வாவாழி தோழியாம்‌ பாடுகம்‌ 
பாடுகம்‌ வாவாழி தோழியாம்‌ பாடுகம்‌ 
கோமுறை நீங்கக்‌ கொடிமாடக்‌' கூடலை' 
தீமுறை செய்தாளை யேத்தியாம்‌ பாடுகம்‌ 
 தீமுறை செய்தாளை யேத்தியாம்‌ பாடுங்கால்‌.. 
மாமலை. - வெற்பன்‌ . மணவணி வேண்டுதுமே 


112 


என்னும்‌ பாடல்‌ ஒன்று ஆறு அடிகளால்‌ காணப்படுகிறது. இதில்‌ 
முதலடியே இரண்டாவது அடியாக மடங்கியுள்ளது. நான்காம்‌ அடி 
தனது இறுதிச்சீரில்‌ சிறிய மாற்றத்துடன்‌ ஐந்தாவது அடியாக 
மடங்கி இயற்றப்பட்டுள்ளது. தோழிகள்‌ சேர்ந்து பாடும்‌ பாடலாக 
இருப்பதால்‌ குழுவிசைப்‌ பாட்டுக்குச்‌ சிறந்த எடுத்துக்காட்டாக 
இப்பாடல்‌ திகழ்கின்றது எனலாம்‌. இப்பாடலை, திருமணங்களில்‌ 
மணாமகளுக்குத்‌ திருமாங்கல்யம்‌ அணிவிக்கும்போது நாதசுரத்தில்‌ 
இசைக்கப்‌ பெறும்‌ “ஆனந்தம்‌ ஆனந்தம்‌ ஆனந்தமே'” என்னும்‌ 
பாடல்‌ மெட்டில்‌ இசையமைத்துப்‌ பாடலாம்‌. இப்பாடலின்‌ சந்த 
அமைப்பும்‌ சதுரச்ர நடையை உணர்த்துகின்றது. இப்பாடல்‌ யாப்பினால்‌ 
வேறுபட்ட கொச்சக வொரு போகு என்னும்‌ இயற்றமிழ்‌ யாப்புக்கு 
உரியது. 

அடுத்து, * “பத்தினிப்‌ பெண்டிர்‌ பரவித்‌ தொழுவாளோர்‌”” *“*வானச 
வாழ்க்கை அமரர்‌ தொழுதேத்தா என்று தொடங்கும்‌ இரு பாடல்கள்‌ 
கலிநிலை விருத்த யாப்பில்‌ அமைந்துள்ளன. 


இப்பகுதியின்‌ இறுதியில்‌ இடம்‌ பெற்றுள்ள, 
கொண்டுநிலைபாடி யாடுங்‌ குரவையைக்‌ 
கண்டுநங்‌ காதலர்‌ கைவந்தா ரானா 
துண்டு மகிழ்ந்தானா வைகலும்‌ வாழியர்‌ 
வில்லெழுதிய விமயத்‌ தொடு 


கொல்லியாண்ட குடவர்‌ கோவே 


என்னும்‌ பாடல்‌ அரச வாழ்த்துப்‌ பொருண்மை நிறைந்தது. நேரிசை 
ஆசிரியம்‌ என்னும்‌ இயற்றமிழ்‌ யாப்பிற்கு உரியது, 


இப்பகுதியில்‌ இடம்‌ பெற்ற பாடல்கள்‌ மலையினளத்தோரால்‌ 
குழுவினராகப்‌ பாடப்பட்டிருப்பதால்‌ இளங்கோவடிகள்‌ காலத்‌. 
திலிருந்த மலையின மக்கள்‌ இசைமுறையின்‌ (ர10௨1 நரியூம்ப) 
இலக்கிய வடிவங்களாக இப்பாடல்களைக்‌ கருதலாம்‌, ஆகையால்‌ 
தற்போதுள்ள மலைமின மக்கள்‌ இசை மெட்டுக்களைச்‌ சேகரித்து, 
அம்மெட்டுக்களில்‌ இப்பாடல்களை அடக்கி ஓர்‌ ஆய்வு நிழ்த்தினால்‌ 
அது இசை நோக்கிலான நாட்டுப்புறவியல்‌ ஆய்வுக்கு வளம்‌ .சர்க்கும்‌ 
ஆய்வாக அமையும்‌. 


113 


வாழ்த்துக்கரதை : 


சிலப்பதிகாரத்தின்‌ வாழ்த்துக்‌ காதையுள்‌ வழிபாட்டுப்‌ பொருண்மை 
ஃயும்‌ வாழ்த்துப்‌ பொருண்மையும்‌ அமைந்த இசைப்‌ பாடல்கள்‌ பல 
நிறைந்துள்ளன. இசைப்‌ பாடல்களோடு நாடகக்கூறும்‌ இப்பகுதியில்‌ 
கலந்துள்ளன. கதைத்‌ தொடர்பையும்‌ , நிகழ்ச்சித்‌ தொகுப்பையும்‌ 
விளக்கும்‌ கட்டுரைப்‌ பகுதியொன்று இக்காதையின்‌ தொடக்கத்தில்‌ 
*“உரைப்பாட்டுமடை”” என்னும்‌ பெயரால்‌ அமைந்துள்ளது. அடுத்து, 
தேவேந்தி, காவற்பெண்டு, அடித்தோழி ஆகிய மூவரும்‌ தம்மைமப்‌ 
பற்றிக்‌ கூறுவனவாக உள்ள மூன்று பாடல்கள்‌, **சொல்‌”” என்னும்‌ 
தலைப்பில்‌ காணப்படுகின்றன. 


முடிமன்னர்‌ மூவரும்‌””, ₹*மடம்படு சாயலாண்‌”” ₹*தற்பயந்தாட்‌ 
-கில்லை”” எனத்தொடங்கும்‌ இம்‌ மூன்று பாடல்களும்‌ யாப்பினால்‌ 
வேறுபட்ட கொச்சக வொருபோகு என்னும்‌ யாப்பு வகைக்கு உரியவை. 
இவை நான்கு சீர்களைக்‌ கொண்ட ஐ.ந்தடிகளால்‌ இயற்றப்பட்டுள்ளன. 
முதல்‌ நான்கடி ஒரு விகற்பமாகவும்‌, இறுதியடி ஒரு விகற்பமாகவும்‌ 
அமைந்துள்ளன. நான்காம்‌ அடியின்‌ இறுதியும்‌, ஐந்தாம்‌ அடியின்‌ 
இறுதியும்‌ சொல்லொத்தும்‌ பொருளொத்தும்‌ பாடல்தோறும்‌ காணப்‌. 
படுகின்றன. சான்றாக, **தேவேந்தி சொல்‌” என்னும்‌ தலைப்பில.- 
மைந்த பாடலைக்‌ காட்டலாம்‌. ்‌ 


முடிமன்னர்‌ மூவருங்‌ காத்தேசம்புந்‌ தெய்வ 
வடபே ரிமய மலையிற்‌ பிறந்து 

கடுவரற்‌ கங்கைப்‌ புனலாடிப்‌ போந்த 
தொடிவளைத்‌ தோளிக்குத்‌ தோழிநான்‌ கண்டீர்‌ 


சோணாட்டார்‌ பாவைக்குத்‌ தோழிநான்‌ கண்டீர்‌ 


மற்ற இரு பாடல்களின்‌ இறுதித்‌ தொடர்கள்‌ முறையே, “*தண்‌ 
புகார்ப்‌ பாவைக்குத்‌ தாயர்‌ நான்கண்டீர்‌, என்றும்‌ ₹*பூம்‌ புகார்ப்‌ 
பாவைக்குத்‌ தோழிதான்‌. கண்டீர்‌, என்றும்‌ காணப்படுகின்றன. 
இம்மூன்று பாடல்களும்‌ ஒரு ப மூன்றடுக்கியவை. 


114 


இரண்டாம்‌ தொகுதியாக அமைந்த அரற்றுப்‌ பாடல்கள்‌ மூன்றும்‌ 
முறையே தேவந்தி, காவற்பெண்டு, அடித்தோழி ஆகியோர்‌ அரற்றிய 


பாடல்கள்‌. 


இவை மூன்றும்‌ ஒரு பொருள்‌ மேல்‌ மூன்றடுக்கிய பாடல்கள்‌. மூன்றாம்‌ 
தொகுதியில்‌, தேவந்தி ஐயையைக்‌ காட்டி அரற்றிய பொருண்மையில்‌; 
ஒரு பொருள்‌ மீது தனித்து வந்த இசைப்பாடல்‌ ஒன்று காணப்படுகிறது. 
இந்நான்கு பாடல்களும்‌ அழுகைச்‌ சுவையை வெளிப்படுத்துகின்ற 
இசைப்பாடல்களாகும்‌. 

இப்பாடல்கள்‌, நான்கு சீர்களைக்‌ கொண்ட ஐந்தடிகளால்‌ 
ஆனவை, யாப்பினால்‌ வேறுபட்ட கொச்சக வொருபோகு என்னும்‌ 
யாப்பு வகைக்கு உரியவை. இப்பாடல்மளில்‌ முதல்‌ மூன்றடிகள்‌ ஒரு 
'விகற்பமாகவும்‌ நான்காம்‌ அடி ஒரு விகற்பமாகவும்‌, ஐந்தாமடி ஒரு 
'விகற்பமாகவும்‌, ஆசு மூன்று விகற்பங்களாய்‌ இவை அமைந்துள்ளன. 
நான்காம்‌ அடியின்‌ இறுதிச்சீர்கள்‌ ஐந்தாம்‌ அடியின்‌ இறுதிச்‌ சீர்களாக 
ஒத்துள்ளன. சான்றாக, * காவற்பெண்டரற்று” * 


என்னும்‌ தலைப்‌ 
பிலான பாடலைக்‌ காட்டலாம்‌, 


**கோவலன்‌ றன்னைக்‌ குறுமகன்‌ கோளிழைப்பக்‌ 
காவலன்‌ றன்னுயிர்‌ நீத்தது தான்‌ கேட்டேங்கிச்‌ 
சாவதுதான்‌ வாழ்வென்று தானம்‌ பலசெய்து 


மாசாத்து வான்றுறவுங்‌ கேட்டாயோ வன்னை 


மாநாய்கன்‌ றன்றுறவுங்‌ கேட்டாயோ வன்னை? * 


இந்நான்கு பாடல்களையும்‌ அழுகைச்‌ சுவையை உணர்த்தக்கூடிய 
இராகங்களைத்‌ தேர்ந்தெடுத்து இசையமைக்கலாம்‌, விளம்பகாலம்‌ 
இப்பாடல்களுக்குப்‌ பொருத்தமாக அமையும்‌. 


தேவந்தியரற்று என்னும்‌ தலைப்பில்‌, - *செய்தவ மில்லா தேன்‌?” 
எனத்‌ தொடங்கும்‌ பாடல்‌ முகாரி' இராகம்‌ த 
கப்பட்டுள்ளது. ்‌ 


ஆதிதாளத்தில்‌ இசையமைக்‌ 


112 


**தாதலன்‌ றன்‌ வீவுங்காதலிநீ பட்டதூ உம்‌”” 
எனத்‌ தொடங்கும்‌ பாடல்‌ அடித்தோழியரற்று என்னும்‌ தலைப்பில்‌ 
காணப்படுகிறது. 


தேவந்தி ஐயையைக்‌ காட்டி யரற்றியது என்னும்‌ தலைப்பில்‌ 
**ஐயந்தீர்‌ காட்சி யடைக்கலங்‌ காத்தோம்ப'* எனத்‌ தொடங்கும்‌ 
பாடல்‌ பஞ்சமப்பண்ணில்‌ (ஆகிரி இராகம்‌) சாபு தாளத்தில்‌ இசையமைக்‌ 
கப்பட்டுள்ளது. 











அடுத்து, செங்குட்டுவன்‌ கூற்றாகவும்‌, செங்குட்டுவற்குக்‌ கண்‌. 
ணகியார்‌ கடவுள்‌ நல்லணி காட்டியதாகவும்‌ அமைந்த இருபாடல்கள்‌ 
உள்ளன. இவை கலி விருத்தம்‌ என்னும்‌ யாப்புக்கு உரியனவாய்‌ 
திகழ்கின்றன. “*என்னேயிஃ தென்னேயிஃ தென்னே” * எனத்‌ தொடங்கும்‌ 
முதல்‌ பாடல்‌ மருட்்‌ைகைச்‌ சுவையை வெளிப்படுத்தும்‌ பாடலாக 
உள்ளது. இது செவ்வழிப்‌ பண்ணில்‌ (யதுகுல காம்போதி இராகம்‌) 
சாபு தாளத்தில்‌ இசையமைக்கப்பட்டுள்ளது. 


அடுத்து, “**வஞ்சியீர்‌ வஞ்சியிடையீர்‌”” எனத்‌ தொடங்கும்‌ பாடல்‌ 
வஞ்சி மகளிர்‌ சொல்‌ எனைம்‌ படத எழுப்பு இப்பாடல்‌ ஒன்‌ 





பதடிகளாலான ஒரே பாடலாகப்‌ " பதிப்புக்களில்‌ காணப்படுகின்றது , 
இதனை முறையே இரண்டடியாலும்‌, மூன்றடியாலும்‌, நான்கடியாலும்‌, 
வந்த மூன்று பாடல்களாகக்‌ கொள்ளுதல்‌ பொருந்தும்‌ என்பதும்‌; 
இவை ஒரு பொருள்மேல்‌ அடுக்கி வந்த சிறப்புக்கு உரியவை என்‌ 
பதும்‌ டாக்டர்‌ ந.வீ. செயராமன்‌ அவர்களின்‌ கருத்தாகும்‌. இதனை 
வலியுறுத்தும்‌ ' வகையில்‌, 


**ஒவ்வொரு பாடலின்‌ இறுதியிலும்‌ “வம்மெல்லாம்‌” என்ற தொடர்‌ 
ஒத்தமைந்துள்ளதும்‌, இரண்டாம்‌ பாடலிலும்‌ மூன்றாம்‌ பாடலிலும்‌ 
ஈற்றயலடியின்‌ ' பகுதி ஈற்றடியின்‌ பகுதியாக மடக்கி வந்துள்ளதும்‌ 
இவ்வமைப்பு நிலையை நன்கு' தெளிவிக்கும்‌?” என்று தம்‌ ஆய்வில்‌ 
குறிப்பிட்டுள்ளார்‌.44. 


116 
பாடல்‌ வருமாறு 


1) வஞ்சியீர்‌ வஞ்சி யிடையீர்‌ மறவேலான்‌ 
பஞ்சடி யாயத்தீ ரெல்லீரும்‌ வம்மெல்லாம்‌ 


௨ கொங்கையாற்‌ கூடற்‌ பதிசிதைத்துக்‌ கோவேந்தைச்‌ 
செஞ்சிலம்பால்‌ வென்றாளைப்‌ பாடுதும்‌ வம்மெல்லாம்‌. 
தென்னவன்‌ றன்மகளைப்‌ பாடுதும்‌ வம்மெல்லாம்‌ 


9) செங்கோல்‌ வளைய வுயிர்‌ வாழார்‌ பாண்டியரென்‌ 
றெங்கோ முறைநா வியம்பவிந்‌ நாடடைந்த 
பைந்தொடிப்‌ பாவையைப்‌ பாடுதும்‌ வம்மெல்லாம்‌ 


பாண்டியன்‌ றன்மகளைப்‌ பாடுதும்‌ வம்மெல்லாம்‌. 


இப்பாடல்களில்‌ முதற்பாடல்‌ குறள்வெண்‌ செந்துறை என்னும்‌ 
யாப்பிற்கும்‌ இரண்டாம்‌ பாடல்‌ ஆசிரியத்‌ தாழிசை என்னும்‌ யாப்பிற்‌- 
கும்‌, மூன்றாம்பாடல்‌ கலிவிருத்தம்‌ என்னும்‌ யாப்பிற்கும்‌ உரியனவாய்த்‌ 
திகழ்கின்றன. 


இப்பாடல்‌ குழுவிசை (0%011॥9) யாகப்‌ பாடுவதற்கு உரியது 
இதனை இராக மாலிகையாகவோ அல்லது ஒரே இராகத்தை மூன்று 
நிலைகளில்‌ வளர்த்தியோ இசையமைத்துப்‌ பாடலாம்‌. 


அடுத்து ஆயத்தார்‌ சொல்‌ என்னும்‌ தலைப்பில்‌, நேரிசை வெண்பா 


என்னும்‌ யாப்பிற்குரிய பாடல்‌ ஒன்று காணப்படுகிறது. இப்பாடல்‌ ப 
வருமாறு ; 


*“வானவ னெங்கோ மகளென்றாம்‌ வையையார்‌ 
கோனவன்றான்‌ பெற்ற கொடியென் றாள்‌ - வானவனை 
வாழ்த்துவோ நாமாக வையை யார்‌ கோமானை 


வாழ்த்துவா டேவ மகள்‌”? 


இப்பாடலும்‌ குழுவிசையாகப்‌ பாடுவதற்கு ஏற்றது. 


117 


இக்காதையில்‌ கண்டுள்ள, சொல்‌, அரறறு, கூற்று என்னும்‌ 
தலைப்புகள்‌ பாடல்களின்‌ இசைத்‌ தன்மையைக்‌ கருதியே இடப்பட்‌- 
இிள்ளன என்று கூறலாம்‌. இம்மூவேறு தலைப்புப பர்டலகளை 
அவற்றின்‌ இசையமைப்பின அடிப்படையில வித்தியாசபபடுத்தலாம்‌. 
இதற்கு இசையமைப்பில்‌ அமைந்துளன இராகமும்‌, காலப்பிரமாணமும்‌ 
முக்கிய பங்கினை வகிககின்றன. “சொல”: என்னும்‌ தலைப்பிலமைந்த 
பாடல்கள மததியம காலத்திலும்‌, *அரறறு” “கூற்று எனனும்‌ தலைப்‌ 
புகளிலுள்ள பாடல்கள்‌ விளம்ப காலத்திலும்‌ இசையமைக்கப்படலாம்‌. 


அடுத்து, வாழ்த்து என்னும்‌ தலைப்பில்‌, * *தொல்லைவினையாற்‌” ' 
- “மலையரையன்‌ பெற்ற”” என்னும்‌ இரு பாடல்கள்‌ காணப்படுகின்றன. 
இவ்விரு பாடல்களும்‌ தரவின்றித்‌ தாழிசை பெற்ற கொச்சகவொரு 
போகு என்னும்‌ யாப்பிலமைந்தவை 
பாடல்‌ பின்வருமாறு ) 


“தொல்லை வினையாற்‌ றுயருழந்தாள்‌ கண்ணினீர்‌ 
கொல்ல வுயிர்கொடுத்த கோவேந்தன்‌ வாழியரோ 
வாழியரோ வாழி வருபுனனீர்‌ வையை 


சூழ மதுரையார்‌ கோமான்றன்‌ றொல்குலமே”” 


நான்கடித்‌ தாழிசைகளைக்‌ கொண்ட இப்பாடல்கள்‌ முறையே 
பாண்டியர்‌ தொல்‌ குலத்தையும்‌, சேரர்‌ தொல்குலத்தையும்‌ பாராட்டி 
வாழ்த்தும்‌ பொருண்மையனா. இவ்விரு பாடல்களும்‌ இரண்டாம்‌ 
அடிதோறும்‌ “வாழியரோ” என்ற சொல்லையும்‌, நான்காம்‌ அடிதோறும்‌ 
*கோமான்‌. தன்‌ தொல்குலமே”” என்ற சிர்களையும்‌ பெற்று 
விளங்குகின்றன. மேலும்‌ இரண்டாம்‌ அடியின்‌ இறுதியில்‌ அமைந்த 
“வாழியரோ” என்னும்‌ சொல்‌ மூன்றாம்‌ அடியின்‌ தொடக்கமாகவும்‌ 
அந்தாதித்து அமைந்துள்ளது. 


அடுத்துக்‌ காணப்படும்‌ அம்மானைவரி, கந்துகவரி, ஊசல்வரி, 
என்னும்‌ தலைப்புக்களிலுள்ள இசைப்பாடல்கள்‌ மூன்றும்‌, நாட்டுப்புறப்‌ 
பாடல்‌ மரபிலிருந்து இலக்கிய வடிவம்‌ பெற்ற பாடல்‌ வகைகளாகும்‌. 


118 


அம்மாளனைவரி:- 


அம்மானை என்பது மகளிர்‌ விளையாடல்களுள்‌ ஒன்று. மூவர்‌ 
அமர்ந்து ஒருத்தி வினாத்‌ -தொடுப்பதாகவும்‌, ஒருத்தி விடையிறுப்ப- 
தாகவும்‌, ஒருத்தி பொதுவாகப்‌ பாடுவதாகவும்‌ : வரும்‌ முறையில்‌ 
விளங்குகிவதூ. 


சிலப்பதிகாரத்தின்‌ வாழ்த்துக்‌ காதையில்‌ *அம்மானைவரி” என்னும்‌ 
தலைப்பில்‌ * *வீங்குநீர்‌ வேலி'* எனத்‌ தொடங்கும்‌ நான்கு பாடல்கள்‌ 
புகாரை வாழ்த்துதலும்‌, சோழனை வாழ்த்துதலுமாகிய பொருண்மை. 
களோடு ஒரு பொருள்‌ மீது நான்கடுக்கி வந்துள்ளன. இவை யாப்பினால்‌ 
வேறுபட்ட கொச்சக வொருபோர்கு என்னும்‌ .யாப்பில்‌ அமைந்தவை. 
சான்றாக, முதற்‌ பாடலைக்‌ காட்டலாம்‌. 


வீங்குநீர்‌ வேலி யுலகாண்டு விண்ணவர்கோன்‌ 
ஓங்கரணங்‌ காத்த வுரவோன்யா ரம்மர்னை 
ஓங்கரணங்‌ காத்த. வுரவோ ஸனுயர்‌ விசும்பில்‌ 
தூங்கெயின்‌ மூன்றெறிந்த சோழன்கா ணம்மானை 


சோழன்‌ புகார்‌ நகரம்‌ பாடேலோ ரம்மானை; 


இப்பாடல்களுள்‌ ஒவ்வொரு பாடலும்‌' மூன்று பெண்களின்‌. கூற்றுகளாக 
அமைத்துள்ளது. இவற்றில்‌ முதல்‌ மூன்று பாடல்கள்‌ ஐந்தடி 
-களாலும்‌, இறுதிப்‌ பாடல்‌ ஆறு அடிகளாலும்‌ , அமைந்துள்ளன. 


இப்பாடல்களின்‌ தொடக்கத்தில்‌ உள்ள வர்றத டள்ம்‌ ஒரு: விகற்‌ 
-பமாயும்‌, இறுதி அடி ஒரு விகற்பமாயும்‌ அமைந்துள்ளன. மேலும்‌ 
இரண்டாம்‌ அடி மூன்றாமடியிலும்‌, நான்காம்‌ அடியின்‌ இறுதி ஐந்தாம்‌ 
அடியிலும்‌ அத்தாதித்து அமைந்துள்ளன. இறுதிப்பாடலில்‌ இரண்டாம்‌ 
அடி மூன்றாம்‌ அடியிலும்‌, நான்காம்‌ அடி ஐந்தாம்‌ அடியிலும்‌ 
அத்தாதித்து அமைந்துள்ளன. 


ர்‌ 
139. 
இப்பாடலின்‌ சந்தம்‌, “தானனா தான தன-தான தா-தானனா”” 


என்று கண்ட நடையில்‌ அமைந்துள்ளது. இப்பாடல்‌ சாதாரிப்‌ பண்ணில்‌ ' 
(பந்துவராளி இராகம்‌) இசையமைக்கப்பட்டுள்ளது. 


இளங்கோவடிகள்‌ காட்டிய இவ்வம்மானைப்‌ படல்களின்‌ 
அமைப்பே மாணிக்கவாசகர்‌ திருவ்ம்மானை ப்‌ பா£டுதற்கும்‌, 
அம்மானை என்னும்‌ சிற்றிலக்கிய வகை உருவாவதற்கும்‌ 
வித்தாக அமைந்தது எனலாம்‌. , இப்பாடல்களின்‌ இறுதியில்‌, உள்ள, 
*பாடேலோரம்மானை” என வரும்‌ அமைப்பு *“பாடேலோ 
ரெம்பாவாய்‌?” எனவரும்‌ ஆண்டாள்‌ இயற்றிய திருப்பாவைப்‌ 


பாடலின்‌ இறுதியை ஒத்திருப்பது குறிப்பிடத்தகுந்தது.. 


குந்துகவரி ; 


“-பொன்னிலங்கு பூங்கொடி”? எனத்‌ தொடங்கி மூன்று 
பாடல்கள்‌ இத்தலைப்பில்‌ காணப்படுகின்றன. இவை மூன்றும்‌ பாண்டிய 
மன்னனை வாழ்த்தும்‌ பொருளில்‌ மூன்றடுக்கி வந்துள்ளன. ஆறுசீர்‌ 
ஆசிசிய விருத்த யாப்பில்‌ அமைந்துள்ளன. 


இப்பாடலின்‌ சந்தம்‌ “தன்ன தன்ன தாந்தன தனன்ன தான 
தந்தன” என்று திச்‌. நடையில்‌ அமைந்து, பந்துகள்‌ மெத்தென்று 
அடித்து எழுப்பும்‌ இன்னோசை அமைந்து விளங்கக்‌ காணலாம்‌. 


**தென்னன்‌ வாழ்க வாழ்கவென்று சென்றுப்ந்தடித்துமே 
எசகு மார்பன்‌ ட வென்றுபந்‌் தடித்துமே'* 


என்னும்‌ இரண்டு “வரிகளும்‌ ஒவ்வொரு பாடலிலும்‌ ஒத்து அமைத்துள்ளன 
இப்பாடல்கள்‌ மூன்றும்‌ திருஞான சம்பந்தர்‌ அருளிய, *ஈநம்‌ 
பொருணம்‌ மக்களென்று நச்சி யிச்சை செய்துநீர்‌'* எனவரும்‌ நட்ட 
ராகத்‌ திருப்பதிக யாப்பிற்குரிய மூல இலக்கியங்களாக அமைந்துள்ளன 
'திச்ர நடையில்‌ அமைந்துள்ள திருப்புகழ்ப்‌ பாடல்களுக்கும்‌ இப்பாடல்‌ 
(மூல இலக்கியங்களாக அமைந்துள்ளமை அ.தியத்தகுவதாகும்‌. *வானரீங்‌ 
கள்‌ கனி கொடுத்து” என்றும்‌ குறத்திப்‌ பாடல்‌ மெட்டிற்கு இப்பாடல்‌ 
அமைப்பு பொருத்தமாக உள்ளது. 


120 


இப்பாடல்‌ அனந்தபைரவி இராகத்தில்‌ திச்ரநடை ஏக தாளத்தில்‌ 
இசையமைக்கப்பட்டுள்ளது. 


ஊசல்வரி : 


: -வடங்கொண் மணியூசன்‌'” எனத்‌ தொடங்கி மூன்று பாடல்கள்‌ 
ஊசல்வரி என்னும்‌ தலைப்பில்‌ காணப்படுகின்றன, அம்மானைவரிஎ யப்‌ 
போன்று இதுவும்‌ யாப்பினால்‌ வேறுபட்ட கொச்சக வொரு போகு 
என்னும்‌ யாப்பிற்கு உரியவை. பெண்கள்‌ ஊசல்‌ ஆடுங்கால்‌ பாடப்‌ 
பெறும்‌ பாடல்களின்‌ அமைப்பில்‌ இவை அமைந்துள்ளன. சேர 
மன்னனை வாழ்த்திவரும்‌ பொருள்மீது மூன்றடுக்கி வந்துள்ளன, 


இப்பாடல்கள்‌ மூன்றும்‌ ஐந்தடி- நாற்சீராய்‌ அமைந்தவை நான்காம்‌, 
ஐந்தாம்‌ அடிகளின்‌ இறுதி, **ஆடாமோ ஊசல்‌'” எனவரும்‌ 
ஈற்றுத்‌ தொடரைச்‌ சிறப்பாகப்‌ பெற்றுள்ளன, ஊசல்வரிப்பாடல்கள்‌ , 
மாணிக்கவாசகரின்‌: திருவாசகத்தில்‌ வரும்‌ பொன்னூ சற்‌ பாடல்களுக்‌ 
குரிய மூல இலக்கியமாக அமைந்துள்ளமை காணலாம்‌. இவையே 
தற்போது திருமணம்‌ மற்றும்‌ மங்கல நிகழ்ச்சிகளிற்‌ பாடப்பெறும்‌ 
ஊஞ்சற்‌ பாட்டாக அமைந்தது எனலாம்‌. இதற்கேற்ப லாலி இசை 
மெட்டில்‌ இப்பாடலை அமைத்துப்‌ பாடலாம்‌.46 


வாழ்த்துக்காதைப்‌ பகுதியில்‌ வரும்‌ அம்மானைவரி, கந்துகவரி, 
ஊசல்‌ வரி என்னும்‌ தலைப்புக்களில்‌ வரும்‌ இசைப்‌ பாடல்கள்‌ 
முறையே மூவேந்தர்களான சோழன்‌, பாண்டியன்‌, சேரன்‌ ஆகியோ 
“ரை வாழ்த்தும்‌ பொருண்மையில்‌ தனித்தனியாக அமைந்தமை 
குறிப்பிடத்தகுந்தது.. 

அடுத்து வள்ளைப்பாட்டு என்னும்‌ தலைலப்பில்‌ அமைந்ததும்‌ 
“ “தீங்கரும்பு நல்லுலக்கை”” எனத்‌ தொடங்குவதுமான மூன்று பாடல்‌ 
கள்‌ சிலப்பதிகாரத்தின்‌ வாழ்த்துக்காதையை நிறைவு செய்கின்றன. 


12] 


இம்மூன்று பாடல்களும்‌ வாழ்த்து என்னும்‌ பொருண்மையில்‌ 
சோழன்‌, பாண்டியன்‌, சேரன்‌ ஆகியோரை வர்ழ்த்துவனவாய்‌ மூன்‌ 
றடுக்கி' வந்துள்ளன. இவை _ யர்ப்பினால்‌ ்‌ வேறுப்ட்ட கொச்சக 
வொருபோகு என்னும்‌ யர்ப்பில்‌ அமைந்தவை. ஒவ்வொரு பாடலும்‌ 
ஐ.ந்தடிகளாய்‌, முதலிரு ' அடிகள்‌ ஒரு 'விகற்பமாகவும்‌, அடுத்த ஈரடிகள்‌ 
ஒரு விகற்பமாகவும்‌ இருதி 6 ஒரு கதவம்‌ அமைந்துள்ளன. 


பாடல்‌ வருமாறு : 


* -தீங்கரும்பு நல்லுலக்கை யாகச்‌ செழு முத்தம்‌ 


பூங்காஞ்சி நீழ லவைப்பார்‌ புகார்‌ மகளிர்‌ 
ஆழிக்கொடித்திண்டேச்‌. செம்பியன்‌ வம்பலந்தார்ப்‌ 
பாழித்‌ தடவரைத்‌ தோட்‌ பாடலே பாடல்‌ 


பாவைமா ராரிக்கும்‌ பாடலே பாடல்‌? £ 


ஒவ்வொரு பாடலிலும்‌ &,5, ஆம்‌ அடிகளில்‌ வரும்‌ “பாடலே பாடல்‌” 
என்னும்‌ கற்றுத்‌ தொடர்‌ ஒத்துள்ளது. . 


இப்பாடல்கள்‌ மூன்றும்‌ கிராமப்புறங்களில்‌ மகளிர்‌ உரலில்‌ தெல்‌. 

முத்லிய்ன” பெய்து குற்றுங்‌ காலத்துப்‌ பாடும்‌ உலக்கைப்‌ பாட்டினை 

ஒத்துள்ளன. எனவே இப்பாட்லை நாட்டுப்புற இசை வட்டம்‌ 
அமைத்துப்‌ பாடுதல்‌ பொருத்தமரகும்‌., - ்‌ 


_ சிலப்பதிகாரதீதில்‌ மேற்கண்ட 'பகுதிகளிற்‌ காணப்படும்‌ இசைப்‌, 
பாடல்களின்‌ ஆர ன்ட்‌ இளங்கோவடிகள்‌ ஐ.ந்திணைக்‌ காட்சி 
- மகளைப்‌" ்‌ பாடியும்‌," ப்ல்வேறு சம்ப்ங்களையும்‌, - "தெய்வங்களையும்‌ 
சிறப்பித்தும்‌, மூவேந்தர்களைப்‌ புகழ்ந்தும்‌, முத்தமிழ்க்‌: 'கலைத்திறனை 
வபய்‌ காப்பியத்திற்கு வளம்‌ சேர்த்துள்ளார்‌ எனத்தெரிகிறது. 

'ப்பாட்லீகல்‌' “இல்லையெனினும்‌; ்‌ சிலப்பதிகாரக்‌ கதையில்‌ ' , மாற்றம்‌ 
எதுவும்‌ நிகழாது. ஆனால்‌ ஐந்து காதைகளுக்கு ஓர்‌ இசைப்‌ பாடற்பகுதி 


122 


என்கிறஅளவில்‌ இவ்விசைப்‌ பாடல்களை அமைத்துத்‌ தம்மிட மிருந்த 
சமயப்‌ பொதுநோக்கையும்‌, ஒருமைப்‌ பாட்டுணர்வையும்‌, கலை உணர்‌ 
வையும்‌ வெளிப்படுத்த வாய்ப்பில்லாமல்‌ போயிருக்கும்‌. எனவே சிலப்பதி 
காரப்‌ பாடல்களை இசையுலகில்‌ நடைமுறைப்‌ படுத்துதல்‌ அவசியமாகும்‌. 
பாடல்களின்‌ மூல இசைவடிவங்கள்‌ தற்போது கிடைக்கவாய்ப்பில்லை 
யெனினும்‌, இவ்வியலில்‌ கூறியுல்ள கருத்துக்களின்‌ அடிப்படையில்‌, 
பொருத்தமான இராகதாளங்களில்‌ இசை அமைத்து, அவற்றைச்‌ சுர 
தாள குறியீடுகளோடு வெளிக்கொணர வாய்ப்புள்ளது. இதனை. இயல்‌ 
ஐந்தில்‌ காணலாம்‌. 


துணைக்‌ குறிப்புக்கள்‌ 


்‌. சீதா எஸ்‌, டாக்டர்‌' 1976, 
பக்‌, 196. 





** இசைநுணுக்கம்‌"', செல்வச்சிலம்பு 


இராமநாதன்‌ எஸ்‌ டாக்டர்‌ 1968 சிலப்பதிகாரத்து ஆய்ச்சியர்‌ 
குரவைப்‌ பாடல்கள்‌, பக்‌. 1. 5. 
சவலை நினைவை கவள வக வகையானது 


அனாகத எடுப்பு என்பது பாடல்‌ தொடங்கு முன்னர்‌. தாளத்தைத்‌ 
தொடங்குவதாகும்‌, 


பேராசிரியர்‌ சாம்பமூர்த்தி அவர்கள்‌, தேவார பண்ணாராய்ச்சியின்‌ 
ஆண்டு கூட்டத்தில்‌ கூறிய கருத்து. 


4. செல்வச்‌ சிலம்பு, பக்‌, 195, - 





5. சுந்தரேசனார்‌. ப, குடந்தை 1956 முதல்‌ ஐந்திசைப்‌ பண்கள்‌ : 
சிலப்பதிகாரம்‌ - கானல்வரி, அரும்பதவுரை, ௨. வே, சா. 
பதிப்பில்‌ பக்‌. 205, 


ஈற்றயலடியில்‌ சர்‌ குறைநது வருவது சவலை னும்‌ இசைப்‌ 
பாடலமைப்பாகும்‌. 


10. 


11. 


12, 


14. 


14. 
12. 


36. 


17. 


18. 


19, 


123 
அறிவனார்‌ இயற்றிய பஞ்சமரபு, பக்‌. 124, 
சிலப்பதிகார யாப்பமைதி, பக்‌,214. 


சிலப்பதிகாரம்‌ - கானல்வரி) அரும்பதவுரை,. ௨, வே. சா, பதிப்பில்‌ 


பக்‌. 307. 


சிலப்பதிகாரம்‌ - கானல்வரி, பதிப்பாசிரியர்‌ குறிப்புரை, உ. வே. சா. 


பதிப்பில்‌ பக்‌, 209. 





குப்புசாமி எம்‌. ஜி. 1965, சங்கீத ராக தாள மாலைநூல்‌. 


அங்கையற்கண்ணி இ. டாக்டர்‌. 1989, திருப்புகழ்ப்‌ பாடல்களிற்‌ 


சந்தக்‌ கூறுகள்‌ சென்னை. 


சிலப்பதிகார-ம்‌ - கானல்வரி - அரும்பதவுரை ௨. வே. சா. 
பதிப்பில்‌ பக்‌. 208. 


வெள்ளை. வாரணனார்‌. ௧. பேராசிரியர்‌ 1979, இசைத்தமிழ்‌. 
மேற்படி. 

தொல்காப்பியம்‌, மெய்ப்பாட்டியல்‌ சூ. 9 

கண்ணகி டர்ன்‌ ரண்டு பத்தினிக்கோட்டம்‌, பூம்புகார்‌ 


சிலப்பதிகார யாப்பமைதி, பக்‌, : &க9, 





குரு நமச்சிவாயன்‌, ஜெ. மு. 1974 அருணகிரிநாதர்‌ அருளிச்‌ 


செய்த்‌ திருப்புகழும்‌ மற்ற நூல்களும்‌, மதுரை. 
20. 


- வேட்டுவவரி, அடியார்க்கு நல்லாருரை, - உ.வே. சா. பதிப்பில்‌ 
பக்‌. 925. ்‌ 


21. 


22. 
28. 
24, 


25. 


26. 


27. 


28. 


29, 


90, 


91, 


95. 


99. 


124 
சீர்காழி அருணாசலக்‌ கவிராயர்‌ _இயற்றி ய. இ ரமா 


நாடகக்‌ கீர்த்தனை, பி. இரத்தின நாயகர்‌ அண்ட்சன்ஸ்‌, 
1970, பக்‌ 16, 





வேட்டுவவரி, அடியார்க்கு நல்லாருரை. ௨; வே. சா. ப்திப்பில்‌ 
பக்‌, 927. 
சிலப்பதிகார யாப்பமைதி, பக்‌. 246 

வெள்ளை வாரணனார்‌, ௧. 1979, இசைத்தமிழ்‌ ' 


சிலப்பதிகார்‌ யாப்பலமதி, 848 


சச்ல்வச்‌ சிலம்பு பக்‌, $0ர1 





சிலப்பதிகாரம்‌ . ஆய்ச்சியர்‌ குரவை, பாடல்‌ 19, பாடல்‌ 
அடி 110, 


இராமநாதன்‌ எஸ்‌, டாக்டர்‌ 1981, சிலப்பதிகாரத்து இசைத்தமிழ்‌ 
பக்‌ 87-90, தச இவர்‌ இட்து 


தேவார பண்ணாராய்ச்சி கூட்டத்தின்‌ 90 ஆவது ஆண்டறிக்கை, 
1919, திருமதி வைஜயந்தி மாலா பாலி அவர்கள்‌ நடத்தியது. 


ஆய்ச்சியர்‌ குரவை, பதிப்பாசிரியர்‌ குறிப்புரை ௨. வே. சா. 
பதிப்பில்‌ 441, டட திகத 


ஆய்ச்சியர்‌ குரவை, அடியார்க்‌ 
பதிப்பில்‌ பக்‌, 452. 


கு நல்லார்‌ உரை; ௨. வே. சா. 


ஆய்ச்சியர்‌ குரவை; ௨. வே. சர்‌. பதிப்பு குறிப்புரை பக்‌. 442, 


சிலப்பதிகாரத்து ஆய்ச்சியர்‌: குரவை பாடல்கள்‌, :, பக்‌, &,5 
எர வவ கவட லவை வ வன்க கைனைவக்கைய விவக அம ப அம வல்‌ வம டவ அவல ல பட ்‌ ்‌ 


54, 


௮5, 


36. 
வர. 


88. 


99. 


40 


41, 


45. 


த 
4. 


45. 


46. 


129 
1௦00ம்‌ -11898 ௩ 

41 1120) நாறுக்மி 5002, 

1907 ஆம்‌ ஆண்டு வெளிவந்தது. 
சிலப்பதிகாரத்து ஆய்ச்சியர்‌ குரவை பாடல்கள்‌, பக்‌. 11, (3, 
சிலப்பதிகார யாப்பமைதி, புக்‌. 260. 

1 ரஉ௦ரர்‌, 1மி 98. ௩ நாம்கம 005. 


சிலப்பதிகாரத்து ஆய்ச்சியர்‌ குரலைப்‌ பாடல்கள்‌, பக்‌ 18,106, 


ஆய்ச்சியர்‌ குரவை, உ. வே. சா. பதிப்பில்‌ பக்‌. 442. 


. சிலப்பதிகாரத்து ஆய்ச்சியர்‌ குரலைப்‌ பாடல்கள்‌, பக்‌, 7,8 


“ஆனந்த சனிபிடு? என்பது நொண்டிச்சிந்து என்னும்‌ நாட்டுப்புற 
பாடல்‌ மெட்டிற்கு அமைந்த பெயராகும்‌. நாத நாமக்கிரியா 
இராகத்தில்‌ இம்மெட்டு அமைத்துள்ளது. 


சிலப்பதிகார யாப்பமைதி, பக்‌. 293. 
டடடடட்ட்ட்டட ட ட 


செல்வச்‌ சிலம்பு, பக்‌, 1094, 





சிலப்பதிகார யாப்பமைதி, பக்‌ 302, 808, 


வெள்ளை வாரணனார்‌ ௯, 1979, இசைத்தமிழ்‌ 





லாலி மெட்டு குறிஞ்சி இராகத்தில்‌ பாடப்படுவதாகும்‌. 


இயல்‌ ஐந்து 


சிலப்பதிகாரப்‌ பாடல்கள்‌ - சுரதாளக்‌ குறிப்புடன்‌ 


தென்னிந்திய இசைக்கல்வியறிவில்‌, பாடல்களின்‌ இசையைச்‌ 
சுரதாளக்‌ குறிப்புடன்‌ எழுதும்‌ முறை இசை லிபி அல்லது தொடேஷன்‌ 
(11௧௩ம்‌) எனப்படும்‌, ஆங்கிலத்தில்‌ இப்பகுதி ம்யூசிகோகிராஃபி 
(ரீருல்‌00 ஜாகி) எனப்படும்‌. மொழியியலில்‌ எழுத்துக்கள்‌ வகிக்கின்ற 
பங்கினை இசையியலில்‌ சுர்தாளக்‌ குறியீடுகள்‌ வகிக்கின்றன என்வசம்‌ 


இசை லிபி முறை; மரபு வழியிலான இசை மெட்டுக்களை 
அழியாமல்‌ பாதுகாப்பதிலும்‌, வெகு காலத்திற்கு முன்னர்‌, பயின்ற 
“ பாடல்களை நினைவில்‌ கொள்வதிலும்‌ பங்களிக்கின்றது. மேலும்‌ 
இசையை -எழுதிப்பாடும்‌ பயிற்சி: 'ஒருவரது சுர . ஞானத்தையும்‌, இராக 
ஞானத்தையும்‌ வளர்த்துக்‌ கொள்வதில்‌ பயனளிக்கும்‌. 
போன்ற இலக்கியப்பாடல்களுக்கு இசை 
பாடல்களின்‌ இசையமைப்பை வரி 


-திலும்‌இசை லிபி பயனளிக்கிறது. 


சிலப்பதிகாரம்‌ 
அமைக்கும்‌ முயற்சியில்‌, 
(எழுத்தூ) வடிவில்‌ பதிவு செய்வ 


சிலப்பதிகாரத்தில்‌ பகில்கின்ற இசைப்‌ பாடல்களைப்‌ 'பற்றிய 
இந்த ஆய்வின்‌ வெளிப்பாடாக, (இசையமைக்கப்பட்ட சுமார்‌” முப்பது 
பாடல்கள்‌ சுர்தாளக்குறிப்புகளுடன்‌ இவ்வியலில்‌ கொடுக்கப்படுகின்‌, றன . 
செவ்விசைப்‌ பண்களையும்‌, இராகங்களையும்‌, நாட்டுப்புற இசை மெட்‌ 
டுக்களையும்‌ அடியொற்றிய 


இவ்விசையமைப்புக்கள்‌ ஆய்வாளரால்‌ 
இசை அமைக்கப்பட்டவை, 


127 
மங்கல வழ்த்துப்‌ படல்‌ 
பண்‌ : வியாழக்‌ குறிஞ்சி தாளம்‌ : ஆதி 
இராகம்‌ : செளராட்டிரம்‌' 
(17ஆவது மேள கர்த்தாவாகிய 


சூரிய காத்தத்தில்‌ பிறந்தது) 


ஆரோசை : சரிகம பதநிச்‌ 


அமரோசை 3 சிநிதா பமகமரீச்‌ 








14 0 டட 
்‌ தரீச்சா சீநிதா தநிபா ,$ மபா தபா மகபம கரிரீ 
. திங்களைப்‌ போ ற்றுதும்‌ திங்‌ சுளை போ ற்றுதும்‌ 
$ சா,சசா சநிதா ரிசரீ $ கமா பாப மாநீ தபமக ரீ 


ட] 


கொங்கலர்‌ தார்‌ சென்னி : குளிர்‌ வெண்‌ குடை போன்றிவ்‌ 


₹ நிதபம தா; நீசா நிச்ரிச்‌  ரீசாசாக்ரி ரிச்சா; 
அவ்‌. கண்‌ உலகு... - அளித்‌ த... லான்‌ 

்‌ தரீசீரரி ச்நிதா தநீத பா மாபா நித பமகரி ரீ 

: அங்கண்‌ உலகு அளித்‌ த லான்‌ 


ரிசசா தக ௫ 


128 


(பின்வரும்‌ பாடலையும்‌ இதே முறையில்‌ பாடஷம்‌] 


௪. ஞாயிறுபோற்றதூ ஞாயிறு .. போற்றுதுங்‌ 
காவிரிநாடன்‌ . றிகிரிபோற்‌ பொற்கோட்டு 
மேரு வலந்‌ திரித. லான்‌ 
மேரு வலந்‌ திசித லாஸ்‌. 

5. மாமழைபோற்றூதூ மாமழை போற்றுதும்‌ 
நாமநீர்‌ வேலி யுலகிற்‌ கவனளி "போல்‌ 
மேனின்று. தான்‌  சுரத்த லாசன்‌ 
மேனின்று. தான்‌ சுரத்த லான்‌ 


4. பூம்புகார்‌ போற்றுதும்‌ பூம்புகார்‌ 


போற்றுதும்‌ 
வீங்குநீர்‌ வேலியுலகிற்‌ கவன்‌: குலத்தோ 
டோங்கிப்‌ பரந்‌ தொழுக லான்‌ 
ஓங்கிப்‌ பரந்‌ தொழுக வான்‌ 





கொங்கலரார்ச்‌:- (பீரதிபேதம்‌) 


பண்‌ - புறநீர்மை 


கவை விவக ககக க ககக காக கம வைனை கக சதக சைக ண கக க க வ கள ககக ளாக 


129 


மனையறம்‌ படுத்த ௧ஈதை 





பண்‌ ர பழம்பஞ்‌ சுரம்‌ தாளம்‌ : ஆதி 
இராகம்‌ க தீரசங்கராபரணம்‌. . . 
(௨9 ஆவது மேளகர்த்தா இராகம்‌) 
ஆரோசை ்‌ சரிகம பதநிச்‌ 
அமரோசை ை ச்நிதப மகரிச 
14 0 0 
பல்லவி 
்‌ சரீகமா கா மக கரி சா ௩. சரீகமா காபம கா ; 
௨. மர சறு பொன்னே .. வலம்புரி முத்‌... தே. 
$ கமாயபபா மாபத பபமக மா- மபாமகா ரிக மக கரிசா 
கா , சறு விரை யே கரும்‌ பே தே னே 
அனுபல்லவி 
$ பதப மகம தாநீ .சாசா ; ச்ரீச்சா ச்‌ நிதா நீசா 
அரும்பெறற்‌ பா, வாய்‌ ப... ஆ. ருமிர்‌ மருந்தே. 
3 ச்ரீச்சா ச்‌ நிதப மபதநி ச்ரி ச்நீதபா காமப கரிசரு 
பெருங்குடிவா... ணி கன்‌ ..பெருமட, ம, க. ளே. 





(பல்லவி அனுபல்லவி போல்‌ பின்வருவனவற்றைப்‌ பாடவும்‌) 


மலை யிடை பிறவா மணியே யென்கோ 
அலை யிடை பிறவா அமிழ்தே என்கோ 
'யாழிடை பிறவா இசையே என்கோ 


தாழிருங்‌ கூந்தல்‌ தையல்‌ நின்னை, 


130 
கானல்வரி 


ஆற்றுவரி 


பண்‌ 


பழந்தக்கராகம்‌ 
:;இராகம்‌ ட சுத்தசாவேரி (29 ஆவது மேளகர்த்தாவாகிய 


தீரசங்கரா பரணத்தில்‌ பிறந்ததுற்‌ 





தாளம்‌ ்‌ ஆதி 
ஆரோசை 8 சரிமபதச்‌ 
அமரோசை : ச்தபமரிச 
34 


௦ 0 
வவ்விய பட ப்பட்ட பட்டப்‌ பட்ட பபப்ட ப ப ்ப்பப்்ப்ப- 


பூதச்‌ தா பா ம்பா பமரிம ரிச 


திங்கண்‌ மாலை .வெண்கு டை..யான்‌ 





தசரிம ரிம பம பதரிச்‌ தா பா 9 
சென்னி செங்கோ ல்‌, து, வோச்தீசி. 


௩ 


்‌ ததபமபா த சா 








தச்‌ சா ச்ரீம்‌£ ரீச்‌ 
உகங்‌, கை தன்னை ௨ புணர்ந்தா லும்‌ 


$ தரீச்‌, ச்ததபமா 


பதபம ரீபம்‌ ரிமரிம ரசா. 
உயுலவாரய்‌ வா ழி உகர, வே. ....ரி.. 
உ ததத ததபா உபதச்‌ தா பா. 


கங்கை. தன்‌, னை, .புணர்ந்‌, தாலும்‌ 


131 





்‌ ததாபா, யமரீரீசா தா சரி மபதச்‌ தா 5 

















புல வா தொழி தல்‌ கயற்‌ கண்‌ ணாய்‌. 
்‌ு ததபமயா தாச்‌£ : தச சா ச்ர்ம்‌ா ரசா 
மங்‌ கை மாதர்‌ . பெருங்கற்‌ பென்‌.. றே. 
3 தரீச்ஈ, ச்ததபமா பதபம ரீபம ரிமரிம ரிசா 
- அதிந்தேன்‌ வா..மி . க௱.. வே....ரி 





(மற்ற பாடல்களையும்‌ இதே முறையில்‌ பாடவும்‌) 


௮ மன்று மாலை வெண்குடையான்‌ 
வளையாச்‌ செங்கோ லதுவோச்சி 
கன்னி தன்னை புணர்ந்தாலும்‌ 
யபுலவாய்‌ வாழி காவேரி 
கன்னி தன்னை புணர்ந்தாலும்‌ 
புலவா தொழிதல்‌ கயற்‌ கண்ணாய்‌ 
மன்னு மாதர்‌ பெருங்கற்பென்‌ 
றறிந்தேன்‌ வாழி காவேரி. 


8). உழவ ரோதை மத கோதை 
யுடைநீ ரோதை தண்பதங்‌ கொள்‌ 
விழவ ரோதை சிறந்தார்ப்ப ்‌ 
நடந்தாய்‌ வாழி காவேரி 
விழவ ரோதை சிறந்தார்ப்ப 
நடந்த வெல்லாம்‌ வாய்காவா 
மழவ ரோதை வளவன்றன்‌ 


வளனே வாழி காவேரி 


132 


ஆற்றுவமி 
இராகம்‌ : கமாஸ்‌ தாளம்‌ : ஏகம்‌ (திச்ரநடை) 
(28 ஆவது மேளகர்த்தா ஒரு ஆவர்த்தனத்தில்‌ 12 
வாகிய அரிகாம்‌ போதியில்‌ . அட்சரங்கள்‌ கொண்டது, 
பிறந்தது) 
ஆரோசை : சமகமபதநிச்‌ 


அமரோசை : ச்நிதபமகரிச 





[4 


14 





ச்ச்ச்‌ நீத பபபாபா 


மருங்குவண்டு சிறந்தார்ப்‌ ப : 


தநி ச்‌£ நீ தா தநிச்நி 
நடந்தாய்வா ழி காவே 


நிச்‌ ச்க்கா- கம்ம்த்ரிச்‌ 
கருங்கயற்கண்‌ விழித்தொல்கி 
மகம நீத தநிநிதநிப 


திருந்து செங்கோல்வளையா மை 


மபநிததப மாஃ மகரிகி 

மணிப்‌ பூ.வா டை யதுபோர்த்‌ 
மக காசாஃச்‌ ச்நிதநிப 
கருங்‌ கயற்கண்‌ வி ழித்தொல்‌. கி 


சர்ச்‌ நிசா ்‌ 
நிச்ரி நீத: -  தநிநிதநிப 


நடந்த வெல்லா நின்‌ கணவன்‌ 
தநிசா நீ தா தநிச்றி 
அறிந்தேன்வா. ழி ௧௭, வே 


(மற்ற பகுதிகளையும்‌ இதே முறையில்‌ பாடவும்‌) 


133 


8, பூவர்‌ சோலை 1 மயிலால புரிந்து குயில்க ளிசைபா 
ட. வல பவட காமர்‌ மாலை 2 யருகசைய 

நடந்தாய்‌ வாழிகாவே ரி 

காமர்‌ மாலை $ யருகசைய நடந்த வெல்லா நின்‌ கணவன்‌ 

நாம வேலின்‌ நிறங்கண்டே யறிந்தேன்‌ வாழி காவே 

ரி 


3. வாழியவன்றன்‌ வளநாடு - மகவாம்‌ வளர்க்குந்தாயா 


னிட ஊழியுய்க்கும்‌ பேருதவி 
யொழிவாய்‌ வாழிகாவே ப பட 
ஊழியுய்க்கும்‌ பேருதவி' 4 யொழியா தொழுக லுயிரோம்பும்‌ 


ஆழியாள்வான்‌ பகல்வெய்யோ னரூளே வாழி காவே 


நில வகநக (த க்க்க்கக்கக்‌ 2 
1 


பிடதி பேதங்கள்‌ 


ம்‌. 'மயிலாடப்‌ பூரித்து குழல்க ளிசை பாட்‌ 
உ. யருகலைய 
8, யருகாட 


ங்‌, யொழியா தொழித இலகோம்பும்‌ 


134 
சாந்த்து வரி 
பண்‌: நட்டபாடை 


ராகம்‌: கம்பீர நாட்டை அரோசை: 


(86 வது மேளகர்த்தாவில்‌ பிறந்தது) சகமபநிச்‌ 











தாளம்‌: சதுரச்ரரூபகம்‌ அமரோசை 
ச்நிபமகச 
0/4 01/4 
சா, கமாபா., மபாபா; மாபா கமபா; பாமாகா மாமா: மக காசா 


தீங்‌ கதிர்வாண்‌ மு கத்தாள்‌ செவ்வாய்‌ மணிமுறு வ லொவ்வா வேனும்‌ 


கமாபமாமா - பமகாசா கமபமபா;; கமபநிச்நிபம . பாமா மாகப 


வாங்குநீர்‌ முத்தென்று வை கலுமான்‌ மகன்போல்‌ வரு தி ரை 


மகசா;$ 


ய... 


கமா பநீ பாஃபாறீபா பச்‌ாநி சாச்‌ா; சாச்சா; - பநீசர, சா - நிச்ச. 


வீங்‌ கோதந்‌ தந்து, 1விளங்கொளி ய வெண்முத்தம்‌ விரைசூழ்‌ கான ற்‌ 
ச்கா கா, ம்‌. காச்‌£;; பநிச்‌ா, நிபா கமபநிச்நிபம- கபா மா, பம 


பூங்‌ கோதை கொண்டுவிலைஞர்‌ போல்‌ மீ.ளும்‌--- புகா ரே யெம்‌ 


காசா; 
மூர்‌ 
க்‌ எனகன வகை ைவவவகுது: பக வவவைவவாகவ கவை கைக தைவகசைககை காவா கைவ யவை தைய: 


(மற்ற பாடல்களும்‌ இதே முறையில்‌ பாடவும்‌] 


132 
மறையின்‌ மணந்தாரை உன்பரதர்‌ பாச்கத்து மடவார்செங்கை 
இறைவளை கடூற்றுவதை :யேழைய மெங்ஙனம்‌ ப்ரக்சறிகே்‌ மைய 
நிறைமதியு மீனுமென வன்ன நீள்‌ புன்னை யரும்பிப்‌ பூத்த 


பொறைமலிபூங்‌ 5கொம்பேற வண்‌ டாம்பலூதும்‌ புகாரேயெம்மூர்‌ 


உண்டாரை வென்னறாவூ ணொளியாப்‌ பாக்கத்துஞுறை 
யொன்றின்நித்‌ 
தண்டாநோய்‌ மாதர்‌ தலைத்தருதி 4யென்பதி யாங்கறி 


கோமைய 
வண்டாறிரையழிப்பக்கையான்‌ மணன்‌ முகந்து மதிமே னீண்ட 


புண்டோய்வே ஸனீர்மல்க மாதர்‌ கடறூ ர்க்கும்‌ புகாரே யெம்மூர்‌ 








பிரதி பேதங்கள்‌ 


விளங்கெ.(ளிர்‌ 
யேழையரெங்ஙனம்‌ யாங்கறிகோவைய 
கொம்பேறி 


யென்பதை யாங்கறி கோவைய 


136 


இராகம்‌: கானடா 


(22ஆவது மேஎகர்த்தாவாகிய தாளம்‌ : ஆதி 
கரகர பிரியாவில்‌ பிறந்தது? 


ஆரோசை: சரிகமதாநிச்‌ 


அமரோசை: ச்நிச்தாபமபகாமரிச 











; கமா ரிரீ சசாநி சாரிச தா. நிதாநிசா நிரீச நீ சா 
பொழி றரு நறு மலரே புது மணம்‌ விரி மணலே 


; நிசாரி ரீ சசாநி சரிகா ; ச்நீ பமா கமாகரீ சா 


பழுத று திருமொ ழியே பணை யிள வன முலையே 


1 ; ததா மகம ததாத தாதா $ மதா நிச்‌ ச்‌, நிரிச்‌ பா 


மு மு மதி புரைமு க மே முரி புரு வில்‌ லி ணையே 
; தநிப மகம ததாததாதா ; மதா நிசா ச்‌, நிரிசா 
மு முமதி புரை முகமே முரி புரு வில்‌ லி ணையே 


: க்மா ரி ரீச்‌, நிரிச்‌ நிப மா கமாதநீ சா, நி ரீசா 


1௭ முதரு மின்னிடையே எனை யிடர்‌ செய்‌ த வை யே 








(பின்வரும்‌ பகுதிகளையும்‌ இதே முறையில்‌ பாடவும்‌) 


62 


137 


திரைவிரி தருதுறையே, திருமணல்‌ 3 விரியிடமே 
விரைவிரி நறு மலரே மிடைதரு பொழிலிடமே 
4மருவிரி புரி குழலே மதி புரை திருமுகமே 

இருகய லிணைவிழியே மெனையியர்‌$செய்டவையே 


வளைவளர்‌ தருதுறையே மணம்விரி தருபொழிலே 
தளையவிழ்‌ நறுமலரே தனியவ டிரியிடமே 
முளைவள ரிளநகையே முழுமதி புரைமுகமே 


6இளையவ ளிணைமுலையே யெனையிடர்‌ செய்தவையே 


பிரதி பேதங்கள்‌ 


. எழுதரிய மின்னிடை 

. செய்த விவைமே , 

. விரிவிடமே,விரைவிரி தருமலரே, 
_ மரு:விரி தருகுழலே 

. செய்தவி வையே 


.. இளவளரின முலையே யெனையிடர்‌ செய்தவிவையே 


138 


திணைநிலைவகசி 
பண்‌ இந்தளம்‌ தாளம்‌ : ரூபகம்‌ 
இராகம்‌ : மாராயாமாளவ கெளளை 
(15 ஆவது மேளகர்த்தா இராகம்‌) 
ஆரோசை 5 சரிகம பதநிச்‌ 


அமரோசை : ச்நிதப மகரிச 


0/4 


074 





சபரமாகமாமாமா 
கடல்‌ புக்‌ குயிர்‌ கொன்று 
கமா பாத - நிச்நிதபம 


உடல்‌ புக்கு யிர்கொன்று 


மகா மாப தா நீ தா 
மிடல்‌ புக்க டங்‌ கா த 
தநீச்‌£, நிச்நிதபம 


1இடர்புக்‌ கிடு கு 


கமாபா பமா தாபா 
வாழ்வர்‌ நின்‌ னையர்‌ 
கமததபம . கமகரிசா 


வாழ்வைமன்‌ ஸீ..யும்‌ 


தநிச்நிசா ச்நிக்ரீசா 
வெம்முலையோபா...ரம்‌ 
கமததபம கமகரிசா : 


மிடையிழவல்‌ கண்‌...டாய்‌ 


எனவவ கையக கைவல்‌ வைனைதயவகைவவை வைைகைவகைகை ளக கைகைவ்‌ வண்கை. 6 4. 





(மற்ற பகுதிகளையும்‌ இதே முறையில்‌ பாடவும்‌ 


2. 


நெடுங்கண்‌ வலையா 


வடங்கொண் முலையான்‌ 


5 நுடங்கியுகுமென்‌ 


கொடுங்கண்‌ வலையா 


2 லுயிர்‌ கொல்வா னுந்தை 
3 லுயிர்‌ கொல்வை மன்னீயும்‌ 
4மழை மின்னுப்‌ போல 


னுசுப்‌. பிழவல்‌ ௬ண்டாய்‌ 





129 


ஓடுந்திமில்கொண் , ஏடுயிர்‌ கொல்வர்‌ நின்னையர்‌: 
கோடும்‌ புருவத்‌ துயிர்‌ கொல்வை மன்னீயும்‌ 
பீடும்‌ பிறரெவ்வம்‌ 8 பாராய்‌ முலை சுமந்து 
வாடுஞ்சிறுமென்‌ மகுங்கிழவல்‌ கண்டாய்‌ 


* இம்மூன்று செய்யுட்களும்‌ சாயல்வரி என்று சில மூலப்பிரதிகளில்‌ 


எழுதப்பெற்றுள்ளன. 


பிரதி பேதங்கள்‌ 


இடர்புக்குகுமின்னிடையே 
லுயிர்கொள்வா னுந்தை 
னுயிர்‌ கொள்வை நீயும்‌ 
மறைமின்‌ 
துடங்குமிளமென்‌ ஸனுசுப்பு 
டுயிர்‌ கொள்வர்‌ 

துயிர்‌ கொள்வை நீயும்‌ 


பாரமுலை 


140 


நிலைவரி 


இராகம்‌ : ஆபோகி (22ஆவது மேளகர்த்தாவாகிய ஆரோசை : 








கரகரப்ரியாவில்‌ பிறந்தது) சரிகமதச்‌ 
அமரோசை 
தாளம்‌ : ரூபகம்‌ ச்‌ தமம்கரிச 
07/4 0/4 

கச்‌ தம மா மச கரி சா த ௫௪ ரிக மா மம தாமா 
கய லெழுதி வில்லெழு திக்‌ காரெழுதிக்‌ கா மன்‌ 
ரிக மத மா மக கரி சா ரிகம கா, கரிரீ சா 
செயலெழுதித்‌ தீர்ந்தமுகந்‌ திங்களோ கா ஸீர்‌ 


தா ம தா, ச்‌, ச்‌, தச்ரீ கர்‌ ம்க்‌ க்‌ ரிசா 


திங்க ளோ, கா ஸீர்‌ திமில்‌ வாழ்நர்‌ சீ நூர்க்கே 
ரிக்ம்‌ கா, கரிரீ சா தச்‌ தத மா கம ததச்‌ா 
அங்க ணேர்‌ வா. னத்‌ தர வஞ்‌ சி வாழ்வது பே 

ரவை வைகை க வைகை வைகையை சைய வா வைகை யை யய டட படமான 


(மற்ற இரு பாடல்களையும்‌ இதே முறையில்‌ பாடவும்‌) 


[கர 


எறிவளைக 1 ளார்ப்ப விரும ருங்கு மோடும்‌ 
கறைகெழுவேற்‌ கண்ணோ கடுங்கூற்றங்‌ காணீர்‌ 
கடுங்‌ கூற்றங்‌ காணீர்‌ கடல்வாழ்நர்‌ ஐ சீறா ர்க்கே 


மடங்‌ கெழுமென்‌ சாயன்‌ மகளா யதுவே 


ர! 


2. புலவுமீன்‌ வெள்ளுணங்கற்‌ புள்ளோப்பிக்‌ கண்டார்க்‌ 
3 கலவதோய்‌ செய்யு மணங்கிதுவோ காணீர்‌ 
அணங்்‌ கிதுவோ காணீ ரடும்பமர்தண்‌ கானற்‌ - 


பிணங்குநே ரைம்பாலோர்‌ பெண்கொண் டதுவே 





பிரதி பேதங்கள்‌ 


1. ஸஎளார்ப்ப வெம்மருங்கு மோடும்‌ 
2. சிறார்‌ மடங்கெழு 


.. .கலவனோய்‌ 


142 


மயங்கு திணைநிலை வரி 


ராகம்‌ ண: சகானா. தாளம்‌ : ஆதி 
(28ஆவது மேளகர்த்தாவாகிய அரிகாம்போதியில்‌ பிறந்தது) 
ஆரோசை 3 சரிகம பமதாநிச்‌ 


அமரோசை : ச்நிதபம காமரிகரிசா 





14 0 0 





உரிரீ ரி ரீ ரி ரீரி ரீ. ரீ. ரிகா மபா தபாம கம ரி 


இளை யிருள்‌ பரந்த துவே. . யேற்‌ செய்வான்‌ மறைந்தன னே 


. ரிகாரிசா நிசாநி சசதா நிசா ரி கா ரி ரி ரீ ரி ரீரி 


களைவரும்‌ புலம்பு நீர்‌ 1கண்‌ பொழீ இ யு குத்த னவே 


பமாததா ததாத தாதா மம 


மதநிச்‌ ரிச்‌ நி ரீச்‌ நிச்தா 
.. தளையவிழ்‌ மலர்க்குழலாய்‌ 


தணந்‌ தார்‌ நாட்‌ டுள தாங்‌ கொல்‌ 


; தநீ நிதாபா மபா பபா ரீ ரிகா மபா தப மகா மரீ 
௨ வளை நெகிழ வெரி சிந்தி வந்த விம்‌ மருண்‌ மா 
$ ரிககரிசா, நிரீதா; 971) 
உலை உட உடடி 


ப உ ௨௨௨௮ ஓரி 


வ வைய வை வ அவனை ப ட டட ட 


(பின்வரும்‌ பகுதிகளை இதே முறையில்‌ பாடவும்‌) 


143 


5. கதிரவன்‌ மறைந்தனனே காரிருள்‌ பரந்ததுவே 


எதிர்மலர்‌ 2 புரையுண்க ணெவ்வநீ ருகுத்தனவே 
புதுமதி புரைமுகத்தாய்‌ 3 போனார்நாட்‌ டுளதாங்கொல்‌ 


மதியுமிழ்ந்து கதிர்விழுங்கி விந்தவிம்‌ மருண்மாலை 


6. பறவைபாட்‌ டடங்கினவே 4 பகல்செய்வான்‌ மறைந்தனனே 
நிறைநிலா நோய்கூர நெடுங்கணீ ருகுத்தனவே 
துறுமல ரவிழ்குழலாய்‌! துறந்தார்‌ நாட்‌ டுளதாங்கொல்‌ 


மறவையா யென்னுயமிர்மேல்‌ வந்தவிம்‌ மருண்மாலை, 


பவட அதன ல வ வணிக ஓப்பன்‌ அவன ட வபய டல் பட்டப்பகல்‌ 
பிரதி பேதங்கள்‌ 


1. கண்‌ பொழி 
5. புரையுங்கண்‌ 
9 புணர்ந்தார்‌ நாட்‌ 


4. பகற்‌ செய்வான்‌ 


141 


மூகமில்‌ வரி: 


இராகம்‌ 2: தோடி (8அ.வது மேளகர்த்தாராகம்‌) 
தாளம்‌ : ஆதி 
ஆரோசை : சரி கமபத நிச்‌ 


அமரோசை : ்‌ நி தபமகரி ச 





14. ௦ 0 


எனன ணைனைனா வைய னையை வ வையக னால வவ னைவ கவை ய அவவ தையய சைய வவைகவதைகையைவை கவை வனை னையா வைய வயல்‌ 


சசா சரீ காமா தபபம 


கரி சரீ சரீ சநிதநி சா; 
... நொடிதருத்‌ தீம்பா லை 


1 


நுளையர்‌ விள 4... 


$ சம மமமம மாபம கரிசநி ௪ ரீ கா, கா மா தா மா; 
இளிகிளையிற்‌ கொள்‌ எ... விறுத்‌ தா யான்‌ மா ,.. லை 


௫ 


பத நிதபா மாதப மகமா பதா நீ, தா தா நச்‌; 
இளி கிளையிற்கொள்‌ எ... விறுத்‌ தாய்மன்‌ ஸீ யற்‌ 


ச்ரீ கரி ரீச்‌ நிதநி ச்‌ ? சீநீத பம மாபம கரிசநி 


கொளைவல்லாயென்னா வி கொள் வாழி 


மா..லை.... 
கணவனை கைவ வைய வைய யய வ ய டட 


வவ ைவைவைவ வவ வகையை கையக ட டட ட்ட 
(மற்ற இரு தொகுதிகளையும்‌ இதே முறையில்‌ பாடவும்‌) 

1, பிரிந்தார்‌ பரிந்துரைத்த பேரருளி ஸீழல்‌ 

இருதந்தேங்கி வாழ்வா ரூமிர்ப்புறத்தாய்‌ மாலை 

உயிர்ப்புறத்தாய்‌ நீயாகி லுள்ளாற்றா வேந்தன்‌ 

எயிற்புறத்து வேந்தனோ டென்னாதிமாலை 


145 
உ. |பையுணோய்‌ கூரப்‌ பகல்செய்வான்‌ போய்வீழ 
வையமோ கண்புதைப்ப வந்தாய்‌ மருண்மாலை 
மாலைநீயாயின்‌ மணத்தா ரவநாயின்‌ 
ஞால மோ நல்கூர்ந்‌ ததுவாழி மாலை 


பிரதி பேதங்கள்‌ 


1. பயைதனோய்‌ 


2, ஞாலமே 


146 








முகமில்வரி தெங்வ வணக்கப்‌ பாடல்‌ 
இராகம்‌: சுரடி தாளம்‌ : ஆதி 
(28ஆவது மேளகர்த்தாவாகிய 
அசிகாம்போதியில்‌ பிறந்தது) ' 
ஆரோசை 3 சரி மப நிச்‌ 
அமரோசை ; சா நிதப மக பம. ரீசா 
[£ 0 0 
 வனைவையககைைைய வகை வய  சசைகையையம சைவ ய சையவைவைவ ணைவைவகைகைகைதளைக, 
; சிமா பநீ தா பமமா மா ரிம மரி மிமா சிமா பாபா பாபா: 
தீத்‌ துழைஇ வந்த விச்‌ செல்‌ லன்ம ருண்‌ மாலை 
உமா, மாம மரி பா, ம சிம மரி ரிமா ரிமா பச்நித நீ பா 
1தூக்காது துணிந்‌ த வித்‌ .. துயரெஞ்சு கிளவி யாற்‌ 
:; நிச்‌ நிதா பா, நி. மா பா $ மபா நீ, ச்ச்‌ சாநி சா 
பூக்‌ கமழ்கா ன லிற்‌ 2 பாய்சூள்‌ பொறு க்க என்‌ 
சாநீ, நிநீ நிச்ரீ சாசா ? நிசாநிதா பபாத மாகா 
றுமாக்‌ கடல்‌ தெய்வ நின்‌ மலி ரடி வணங்கு தும்‌ 


பமரீ;; சரிச சா; 


பிரதி பேதங்கள்‌ 
1. தூ க்காயது துணிந்த துயரெஞ்சு 


2. பொய்ச்‌ சூளறுக்‌ கென 


147 
சாயல்‌ வரி 


இராகம்‌ : கரகரப்ரியா தாளம்‌ : ஆதி 
(22ஆவது மேளகர்த்தா இராகம்‌) 


ஆரோசை : ச௪௰ க மப.த நிச்‌ 


அமரோசை : ச்‌ நி தப ம கரி ௪ 











14 0 0 
தநிச்‌ா சச்‌ ச்ச்ச் நி ச்சி நீ 
கைதை வேலிக்‌ கழி வாய்‌ வத்தெம்‌ 
பதநிச்‌ நிதபா மா பத மக கரி 
பொய்த லழித்துப்‌ போனா ரொருவர்‌ 
ரிகமப ததநிப தா தறி ச்ச்‌ சா 
பொய்த லழித்துப்‌ போனா ரவர்தம்‌ 
சிக்‌ ரிச்‌ நிதநித ச்ச்ச்‌ நி ச்ச்‌ ச்‌ 
மையன்‌  மனம்விட்‌ டகல்வா ரல்‌ லர்‌ 








(மற்ற மூன்று பாடல்களையும்‌ இதே முறையில்‌ பாடவும்‌) 


3, கானல்‌ வேலிக்‌ கழிவாய்‌ வந்து 
நீதல்‌ கென்றே நின்றா ரொருவர்‌ 
நீதல்‌ கென்றே நின்றா ரவர்நம்‌ 
மானேர்‌ நோக்க மறப்பார ரல்லம்‌ 


148. 
2. அன்னந்‌ துணையோ டாடக்‌ கண்டு 
1நென்ன னோக்கி நின்றா 'ரொருவர்‌ 
2நென்ன நோக்கி நின்றா ரவர்தம்‌ 


பொன்‌ ஸனேர்சுணங்கிற்‌ போவா ரல்லர்‌ 








பிரதி பேதங்கள்‌ 


%, 2: நின்னேர்‌ நோக்கி நின்றா 


149 
வேட்டுவ வகி 


முன்றிற்‌ சிறப்பு 


இராகம்‌ : மோகனம்‌ ஆரோசை : சசிகபதச்‌ 
தாளம்‌ : ஆதி அமசோசை,: ,த்தப்கரிச 


(28 ஆவது மேளகர்த்தாவாகிய அரிகாம்போதியில்‌ பிறந்தது) 








14 0 0 
உசரி காகா; கா? கரி ரிக பா; பா பகதப கபகமி 
. நரகதா. லஓுத ரத்தை நி ரத்‌. த. னஃ 
சா சமிகயகா; சீசாதா சரீககா பார? போர 
.1ஆ.வு,மா ரமு, .மோங்கின வெங்கணும்‌ 
; பதா கபா தரச்‌£ ச்‌; $த்சா ச்சா ச்தரிச்‌ தபதா 
சே. வு. மா, வுஞ்‌ -செறிந்தன கண்ணுதல்‌ 
தா; க்ரரீ; சாதா பதசா தாயா பகதப கபக்‌ 
டயா. கமாளு டை யாள்‌ பலி முன்றி, லே... 


சா 








(மற்ற இரு பாடல்களையும்‌ இதே அமைப்பில்‌ பாடவும்‌) 


2. செம்பொன்‌ வேங்கை சொசித்தன சேயிதழ்‌ 
கொம்பர்‌ நல்லில வங்கள்கு, விந்தன 
பொங்கர்‌ வெண்பொரி சிந்தின புன்கிளந்‌ 
திங்கள்‌ வாழ்சடை, .யாடிரு முன்றிலே 


150 


8. மரவம்‌ பாதிரி புன்னை மணங்‌ கமழ்‌ 
குரவங்‌ கோங்க மலர்ந்தன கொம்பர்மேல்‌ 
அரவ வண்டின மார்த்துட ,னியாழ்‌ செயும்‌ 
' திருவ மாற்கிளை யாடிரு முன்றிலே 





பிரதி பேதங்கள்‌ 


்‌. யாவு 


2. வேங்கை 


151 
வள்ளிக்‌ கூத்து 
பண்‌ : தக்கேசி 
இராகம்‌ : காம்போதி 
(28ஆவது மேளகர்த்தாவாகிய அரிகாம்போதியில்‌ பிறந்தது) 


தாளம்‌ ; ஏசு தாளம்‌ (கண்டநடை) 


ஆரோசை : சரி கமப. தச்‌ 


அமரோசை : ச்‌ நித ப மகரிச 











[4 

பதச்நீ தாததநி தாததநி தாபா, 
கொற்றவை கொண்டவணி கொண்டுநின்‌ ற விப்‌ 
பா தபா _.பாமாக,  .. மகபாத... சா ச்‌, 
பொற்றொடி மா தர்‌ தவமென்னை கொல்லோ 
மாக பத ச்ரிச்ரச்‌ தச்ரிச்‌ ச்நிநிதப 
பொற்றொடி மா தர்‌ பிறந்தகுடி பிறந்த 
தாக்ரீ ச்நிநிதப பதபமக பதச்‌, 
விற்றொழில்‌ வேடர்‌ ரகுலனே குலனும்‌ 





(மற்ற பகுதிகளையும்‌ இதே முறையில்‌ பாடவும்‌) 
2. ஐயை திருவி னணிகொண்டு நின்றவிப்‌ 
யையர வல்கு றவமென்னை கொல்லோ 


பையர வல்குல்‌ பிறந்த குடிப்பிறந்த 
ைய்வி லெயினர்‌ குலனே குலனும்‌ 


152 


9. பாய்கலைப்‌ பாவை யணிகொண்டு நின்றவிவ்‌ 
வாய்தொடி நல்லா டவமென்னை கொல்லேர்‌ 
ஆய்தொடி நல்லாள்‌ பிறந்த குடிப்பிறந்த 
வேய்வி லெயினர்‌ குல்னே குலனும்‌ 


நட படட 





பிரதி பேசங்கள்‌ 


்‌. குலமே குலமும்‌ 


2. வெய்ய வெயினர்‌ 


குறிப்பு : இப்பாடல்கள்‌ மூன்றும்‌ ஆடுநர்ப்‌ புகழ்தலென்று சல முறப்‌ 
பிர்திகளில்‌ எழுத்ப்ப்ட்டுச்ளது. 


153 


அவிப்பலி (வேறு) 








பண்‌ . நட்டபாடை 
இராகம்‌ : கம்பீர நாட்டை தாளம்‌ : ஆதி 
ஆரோசை : சகமபநிச்‌ 
அமரேர்சை ; ச்நிபமகச 
(86 ஆவது மேளக்கர்த்தாவில்‌ பிறந்தது) 
14 0 0 
; கமா பமா பாபா பாபா ;கமா பமா மக பம கமகசச 
சட ரொடு திரி த ௬ முனி வரு ம. ம, ர.ரும்‌ 
உகமா பமா மகபம கமகச $ நிசா கமா பாபா பா பா 
இடர்‌ கெட வ ளு. நி னிணை யடி தொழு தேம்‌. 
$ பநிப மகம பாநீ சாச்‌£ $ நிச்‌ க்ச்ா சதிக்க்ச்‌ நிபா 
அடல்‌ வலி யெயினர்‌ நி னடி. தொடு க. ட. ஸனி.து 


ஞ்ச 


பநீச்சா நிக்ச்நி பாபம 


மிடறுகு. கு. ரூ. திகொள்‌ 


சா 





1 கமா பமா 


விற றரு 


மமகப மகா; 


விலை பே. 





(மற்ற பகுதிகளையும்‌ இதே மூறையில்‌ பாடவும்‌) 


2.  அணிமுடி 
மணியுரு 
கணதிரை 
திணனுகு 


யமரா்த 


மரசொடு 
வினைநின மலர 


பயாணிதரு 


1 பெறுவிற லெயினிடு கடனிது 


குருதிகொ 2ணிகரடு விலையே 


தொழுதேம்‌ 


154 


64 


துடியொடு சிறுபறை வயிரொடு துவைசெய 


வெடிபட வருபவ ரெயினர்க எளரையிருள்‌ 
அடுபுலி யனையவர்‌ குமரிநி னடிதொடு 
படுகட னிதுவுரு பலிமுக மடையே. 


பிரதி பேதங்கள்‌ 
!. பெறும்‌ 
3... ணிகர்நடு 


3.  வருமவரெயினர்‌ கணயமிலர்‌, 


கொடை 
பண்‌ : பழந்தக்கராகம்‌ 
இராகம்‌ : சாமா ஆரோசை : சரிமபதச்‌ 
தாளம்‌ : ஆதி அமரோசை ்‌ ச்‌ தபமகரிச 


(29 ஆவது மேளகர்த்தாவாகிய அரிகாம்போதியில்‌ பிறந்தது) 








14 0 3 0 
; தசா ரிமா மா மா மா; ? மதபமாக ர்‌ ர்‌ ரீ 
இள மா வெ.யிற்‌ றி யிவை கா ணின்‌ னையர்‌ 
: சரீ காச ரீ, ௪ தாசா : சரீ ம பர தா, ப மா பா 


கலைநா ளை வேட்ட கத்து தந்‌ தநல்‌ லா னி ரை கள்‌ 


; தா, தா, பாதா தபமா ; பதா ச்தா ச்‌; சா சா 
கொல்லன்‌ துடி யன்‌ கொளைபுணர்‌ சீர்‌ வல்ல 
தரச்‌, ச்தப தபாமா ; பதச்‌ தபா மகபம கரி ரீ 
நல்லி யாழ்ப்‌ பாணர்‌ தமு ன்றி னிறைந்‌ தன 








(மற்ற பகுதிகளையும்‌ இதே முறையில்‌ பாடவும்‌) 


௨. மூருந்தே ரிளநகை காணாய்‌ நின்‌ னையர்‌ 
கரந்தை யலறக்‌ கவர்ந்த வின நிரைகள்‌ 
கள்விலை யாட்டில்நல்‌ வேய்தெரி கானவன்‌ 


1 புள்‌ வாய்ப்புச்‌ சொன்ன கணி முன்றி னிறைந்தன 


156 


8. கயமல ருண்கண்ணாய்‌ காணாய்நின்‌ னையர்‌ 
அயலூ ரலற 2 வெறிந்தநல்‌ லானிரைகள்‌ 
நயனின்‌ மொழியி னரைமுது தாடி 
எயின ரெயிற்றியர்‌ முன்றி னிறைந்தன 


படல அர ஆட ப அதக டட ட லகல்ட அ ப ட பற ப்ப பப்‌ 
பிரதி பேதங்கள்‌ 
1. புள்வாய்ப்புட்‌ 


2. வெறிந்த நல்லாக்கல்‌ 


157 


பனிக்ககொடை 
234 
பண்‌ : இந்தளம்‌ ம தாளம்‌. 2: ஏகம்‌, 


இராகம்‌ : நாததநாமக்ரியா ஆரோசை: சரிசு மப, த நி 
அமரோசை: நிதபமகரிசநி 


(15ஆவது மேளகர்த்தாவாகிய மாயா மாளவ கெளளயில்‌ பிறந்தது) 


சரி கரி மாமம மாமம மமமம 

வம்‌ பலர்‌ பல்கி வழியும்‌ 1 வ எம்பட 

காக ம கரிரிச சரிசரி கமகா நட டட 
அம்புடை வல்‌ வி லெயின்கட னுண்குவாய்‌ வல்ல ட வடக 
காசச சாசரி பாப்ப மகரீ 

சங்கரி யந்தரி நீ லிச டாமுடி 

காகம கரிரீ காரிச சநிரீ சா; $ 223 
செங்க ணரவு பிறையுடன்‌ சேர்த்து வாய்‌ .. 








(மற்ற பகுதிகளையும்‌ இதே முறையில்‌ பாடவும்‌) 
8. துண்ணென்‌ துடியொடு துஞ்சூ ரெறிதரு 
கண்ணி லெயின ரிடுகட ஸுண்கு வாய்‌ 
விண்ணோ ரமுதுண்டுஞ்‌ சாவவொருவரும்‌ 
உண்ணாத நஞ்சுண்‌ டிருந்தருள்‌ செய்குவாய்‌ 


158 


9. பொருள்‌ கொண்டு ட புண்செயி னல்லதை யார்க்கும்‌ 
அருளி லெயின ரிடுகட .வுண்குவாய்‌ 
மருதி னடந்துநின்‌ மாமன்‌ செய்‌ வஞ்ச 


உருளுஞ்‌ சகட முதைத்தருள்‌ செய்குவாய்‌ 





பிரதி பேதங்கள்‌ 


3.  வளஞ்சுரப்ப 
28. பிறையொடு 


9. நோய்செயி 


159 


உரைப்‌ பாட்டு மடை 
பண்‌ : மேகராகக்‌ குறிஞ்சி 
ஆதி (1) களை 


இராகம்‌ ; நீலாம்பரி தாளம்‌ : 


(29 ஆவது மேளகர்த்தாவாகிய தீர சங்கராபரணத்தில்‌ பிறந்தது) 


*௪௪ ௧௪௪௪ 


ரிகா சா,; 


ஆரோசை சரிகம ப நிபச்‌ 
அமரோசை : ச்நிபம கரிகச 
14 0 0 

௪சச௪சா மக மா ரிக மக காசா 
குடப்‌ பா லுறையா குவியிமி லே ற்றின்‌ 
கம பபா .பநிப மக மக ரிப மக 
மடக்‌ கணீர்‌ சோரும்‌ வரு வதொன்‌ .றுண்டு 
மா; மக ரிக மக சா; 
௧௪ சச பச்ச்ச்‌ ச்நிபநி ச்ச்ச்ச்‌ 
உறி நறு வெண்ணெ , யூருகா 1உருகும்‌ 
ச்ச்ச்ச்‌ ச்ாச்நி நிதிச்‌.நி பாபா 
மறிதெறித்‌ தாடா வருவதொன்‌ றுண்டு 
கமபப பநிச்நி பப மக ரிப மக 
நான்‌ மூலை யா நடுங்குபு நின்றிரங்கும்‌ 
கம பமா மாக மக மக ரிப மக 
மான்‌ மணி வீழும்‌ வருவதொன்‌ றுண்டு 
மா மக ரிக மப மக 





பிரதி பேதங்கள்‌ 
ல்‌ மறுகி 


1௦0 
பாட்டு 
பண்‌ : கொல்லி 
இராகம்‌ : நவரோஜ்‌ தாளம்‌ : திச்ரதிரிபுட 
(29ஆவது மேளகர்த்தாவாகிய தீர சங்கராபரணத்தில்‌ பிறந்தது) 


ஆரோசை 3: பதநி சரி கமப 


அமரோசை: மகரிச நிதப 


ந 














12 0 6 13 9 0 
ம்‌ 
;டகா மகரீ சர; சா) 3 . சநிரிச சநிறீ 
உ கன்‌ று. கு. ணி... லு... 
; சாரி காமா கார) ர்கா* மகரீ சாட 
௨ ரகனி யுதிர்த்‌ த. மா. . ய,5 வன்‌. 
சர்‌ ட 
௪ காரி சா; சார ; சநிரிச சநி நீ 
த ்‌ ட கு ்‌ 
..இன்‌ று. நம்‌. மா... னுள்‌. . க 
த்‌ மலம்‌ சனி 
7 சாரிக பா,ம மாகா சாரீர சா; 99 
வ.௫. மே. லவன்‌ வா. யின்‌, ௨4 
$1உ மா கார ரிகா மாபாபா பா பா? 
ட. கொன்‌ றை யந்‌. தீங்‌, . கு ழல்‌ 


161, 


உமா தாபா பபமக ::காமாகா மகரிச ரீ; 
௨ கே ள௱. மோ, தே. ழி. ன்‌ 

்‌ ட ஜு சல்ம “இடக 
: சரி காரீ ரீ ரள. ரசா - நீ, 
உஉகொன்்‌ றை யந்‌ தீங்‌, கு முல்‌ 
கா: 3? மா? தபாப கர? , ட சா 3 
கே. ளா. ப்‌ மே௱, ட டக்‌ 


(மற்ற பகுதிகளையும்‌ இதே முறையில்‌ பாடவும்‌) 
பாம்பு கயிறாக்‌ கடல்கடைந்த- மாயவன்‌ 
ஈங்குரம்‌ மானுள்‌ வருமே லவன்‌ வாயில்‌ 
ஆம்பலந்‌ தீங்குழல்‌ கேளா மோ தோழி 
ஆம்ப லதீ*- தீங்குழல்‌ கேளா மோ தோழி 


8. கொல்லையஞ்‌ சாரற்‌ குருந்தொசித்த “மாயவன்‌ 
'ஊல்லைநம்‌ மானுள்‌ வருமே லவன்‌ வாயில்‌: : 
முல்லையந்‌ தீங்குழல்‌ கேளாமோ தோழீ 
முல்லையந்‌ .தீங்குழல்‌ கேளாமோ தோழீ 





பிரதி-பேதலவ்கள்‌ 


்‌.. கனிழ்குத்த 
2 எல்லி 


162 
பாட்டு 
பண்‌: புற நீர்மை தாளம்‌ - ஆதி 
இராகம்‌ : பூபாளம்‌ 


(15ஆவது மேளகர்த்தாவாகிய மாயா 
மாளவகெளளையில்‌ பிறந்தது) 


ஆரோசை ; சரிக பதச்‌ 


அமரோசை ; ச்தப கரிச 











[1 0 0 
$ சுபா ரிகா பாபா பாபா $ கபா தபா பாபா ததபக 
. இறுமென்‌ சா யல்‌ ௨நுடங்க நுடங்‌ கி.. 
$ கபா தபர காதப கபகரி சா சரிக்கா பாபா தச்தா 
அறு வை ஒளித்தான்‌. , . வடிவென்‌ கோ யா ம்‌. 
பா பகாபதா ச்‌்ச்ாச்ர $தசா ரிச்‌ 


தாதா பாபா 


அறுவை ஒளித்தான்‌ அயர அய ரும்‌ 


$ பதா ச்‌, . சாதர தாபா $ கபாதபா பக்தப கபகரி 
உநறு மென்‌ சா, யல்‌ ௨முக மென்‌ கோ. . மாம்‌ 
சக 


183 
(மற்ற பகுதிகளையும்‌ இதே முறையில்‌ பாடிவும்‌) 
&, வஞ்சஞ்‌ செய்தான்‌ ஹறொழுனைப்‌ புனலுள்‌ 
டு தஞ்சங்‌ கவர்ந்தா ணிறையென்‌ கோயாம்‌ 
நெஞ்சங்‌ கவர்ந்தா ணிறையும்‌ வளையும்‌ 


வஞ்சஞ்‌ செய்தான்‌ வடிவென்‌ கோயாம்‌ 


9. தையல்‌ கலையும்‌ வளையு மிழந்தே 
கையி லொளித்தான்‌ முகமென்‌ கோயாம்‌ 
கையிலொளித்தான்‌ முகங்கண்டழுங்கி 


மைய 1லுழந்தான்‌ வடிவென்‌ கோயாம்‌ 





பிரதி பேதங்கள்‌ 


்‌... லுழந்தான்‌ மனமென்கோ 


164 
ஒன்றன்‌ பகுதி 
ர ே ்‌ தாளம்‌ : ஆதி 
இராகம்‌ : இந்தோளம்‌ 
(€0ஆவது மேளகர்த்தாவாகிய 
நடபைரவியில்‌ ' பிறந்தது) 


ஆரோசை : ச௪கமத நிச்‌ 


அமரோசை : ச்‌ நி தமகச 





14 ட] ட்ட 





$ கம மம மா மா, ம மாமா கமழதநி ச்நிதம ககாம காசா 


௨ கதிர்திகி ரி யான்ம றைந்த கடல்வண்‌, ணன்‌ இடத்து ளாள்‌ 
1 சும ககசா நிசாக நீசா சாமா காசா கமாம மாமா 


மதி புரையு நறுமேனி, ம்‌ தம்‌ மு னோன்‌ வலத்து னாள்‌. 


ு குமா தறீ ச்சாச்‌ சாச்‌ா ;நி நீ சா; ச்சர்‌ நி க்ச்‌ தா 


. பொதியவிழ்‌ மலர்க்‌ கூந்தற்‌ .பிஞ்ஜை சீர்‌ புறங்‌ காப்‌ பார்‌ 


கமாதநீ ச்சாச்‌ சாச்‌ா $நி நீ ச்ர, நிசாம்‌ க்ாச்‌ நி 
பொதியவிழ்மலர்க்‌ கூந்தற்‌ 1பிஞ்ஞஜை சீர்‌ புறங்கா ப்‌ பார்‌ 


சா-சம்‌ க்ச்சா நிகா ச்‌ நிதநீ ; நிசா நிதா 


ம மாம ககசா 
முதுமறைதேர்‌ நா. ர தனார்‌ 


முந்தை முறை நரம்‌ பு ளர்வார்‌ 


165 


(பின்வரும்‌ பகுதியை இதே முறையில்‌ பாடவும்‌) 


மயிலெருத்‌ துறழ்மேனி மாயவன்‌ வலத்துளாள்‌ 
பயிலிதழ்‌? மலர்மேனித்‌ தம்முனோ ஸிடத்துளாள்‌ 
கயிலெருத்தங்‌ கோட்டியரும்‌ பின்னைசிீர்‌ புறங்காப்பார்‌ 


குயிலுவரு3 ணாரதனார்‌ கொளைபுணர்சீர்‌'” நர்ம்புள்ர்வார்‌4்‌ 





பிரதி பேதங்கள்‌ 
1.  பின்னைசீர்‌ 
9. ப்மினிதீழ்‌ மாமேனித்தம்முன்னோன்‌ 
ப குவ்லிவ நாரதனார்‌ 


4,  நரம்புளர்வார்‌ மாயவன்‌. 


166 
முன்னிலைப்‌ பரவல்‌ 
பண்‌ : காந்தார பஞ்சமம்‌ தாளம்‌ : ஆதி 
இராகம்‌ : கேதார கெளளை 
(28ஆவது மேளகர்த்தாவாகிய 
அரிகாம்போதியில்‌ பிறந்தது” 
ஆரோசை : சரிமபநிச்‌ 


அமரோசை : ச்நிதப மகரிச 





14 0 0 

ச்சா ச்சா ச்‌ - ச்நிரிச்‌ நிதயா மபா தபா பா தபமக ரீ ரீ 
வட வரையை மத்தாக்‌, கி வலா சு கியை நா... ஸணாக்கி, 
ரிமாக ரீரி ரீ, ம பாபா ரிமாப நீதா மபாநி ச்ச்‌ 
கடல்‌ வண்ணன்‌ பண்டொருநாள்‌ கடல்வ யிறு கலக்கினையே 
ரிரீ ரி ரீரீ. ரிம்க்‌ ரீரீ நிசா ரிச்‌ சா சநிரிச்‌ நிதபா 


கலக்‌ கியகை யசோதையார்‌ சடை கயிற்‌ றால்‌ கட்டுண்‌...கை 


மபாரிச்சா ச்நிரிச்‌ நிதபா 





மபாதபா தப மகரிச ரிமபநி 
மலர்க்‌ கமல உற்‌ , ,தியாய்‌ மா யமோம ரட்‌ கைத்‌ 
ச 2 உ. 29 ம 1 27; ரர 
தே 
அனவ வைக்கவைவரகவ வை கவன அவடை வை வல்‌ கமகககளககய வைள 
(மற்ற அடிகளையும்‌ இதே முறையில்‌ பாடவும்‌) 
2. 


1அறுபொரு ளிவனென்றே யமரர்சகணந்‌ தொழுதேத்த 
உறுபசியொன்‌ றநின்றியே யுலகடைய வுண்டனையே 
உண்டவாய்‌ களவினா னுறிவெண்ணெ யுண்டவாய்‌ 

வண்டுழாம்‌ மாலையாய்‌ மாயமோ மருட்கைத்தே 


167 


9. திரண்டமரர்‌ தொழுதேத்துந்‌ 2திருமானின்‌ செங்கமல 
இரண்டடியான்‌ மூவுலகு மிருடீர நடந்தனையே 
நடந்தவடி பஞ்சவர்க்குத்‌ தா தாக நடந்தவடி 


மடங்கலாய்‌ மாறட்டாய்‌ மாயமோ மருட்கைத்தே 


பிரதி பேதங்கள்‌ 


3. அறிபொருள்‌ 


2... தொழுதேத்தத்‌ திருமால்‌ 


168 


. படக்க்கைப்‌ பரவல்‌ 
பண்‌ : கெளசிகம்‌ 


தாளம்‌ ஆதி: 
இராகம்‌ : பைரவி 


(20ஆவது மேளகர்த்தாவாகிய 
நடபைரவியில்‌ பிறந்தது) 
௩ 
ஆரோசை 5 சரிகமபதநிச்‌ 


அமரோசை : சநிதபமகரிச 


ட தத பட அட பதக தல ் ட பபய்ி மப ப்மனய வல்லவ வவ்விய பன்‌ 
14 0 0 





: க்ம்க்ரிச்£ா தா, ரிச்நிதப பதா நி தபமா பதாதி 


முறை நிரம்பா 


, ச்ச்‌ 
மூ. வுலகும்‌ ஈ ரடியான்‌ வகைமு டிய 


தா, தபா பாதப மகரிச ;ரிகா மம௱ 


பா, ம நித பா 


கான்‌. போ௱ந்தா 


உதா. விய சேவடி சேப்ப .தம்பி யொடும்‌ 


: ச்ரிச்‌ நிதறி சீற, ச்‌ மிச்ரி ரிகம்க்‌ க்ரிகா 


ர்க்‌ ச்ரீ ; 
சோ. வரணும்‌ 2போர்ம டி. ய தொல்லிலங்கை கட்டழித்த 
? தநிச்ரிச்‌£ ரிச்நிதாபபா பதா நிதபமா தபததிச்சிசா 
சேவகன்‌ சீர்‌ கே. ளா. ,த செவி யென்ன செ, வி. ,யே 


? ததாதபாபா தபமகரீ 


சா ரிகா மமா பமதித பாபா 
உ திருமால்‌ சீர்‌ சே. ளா 


த செவி. யென்ன செ.வி, ,யே 





169 


(மற்ற பகுதிகளையும்‌ இதே முறையில்‌ படைவும்‌) 


பெரியவனை மாயவனைப்‌ பேருலக மெல்லாம்‌ 
விரிகமலவுந்தியுடை விண்ணவனைக்‌ கண்ணும்‌ 
திருவடியுங்‌ கையுந்‌ 3திருவாயுஞ்‌ செய்ய 

கரியவனைக்‌ காணாத கண்ணென்ன கண்ணே 


கண்ணிமைத்துக்‌ காண்பார்‌ தங்‌ கண்ணென்ன கண்ணே 


மடந்தாமு நெஞ்சத்துக்‌ கஞ்சனார்‌ வஞ்சம்‌ 
கடந்தானை நூ ற்றுவர்பா னாற்றிசையும்‌ போற்றப்‌ 
4படர்ந்தா ரணமுழங்கப்‌ பஞ்சவர்க்குத்‌ தூது 
நடந்தானை யேத்தாத நாவென்ன நாவே 


நாராயணா வேன்னா நாவென்ன நாவே 





பிரதி பேதங்கள்‌ 
முறைதிறம்பா வகையன்று, தாவியசேவடி சிவப்பத்‌ 
போய்மடியத்‌ 
கனிவாயுஞ்‌ 


தொடர்ந்தா 


170 


குன்றக்குரவை 
பாட்டுமடை (அறத்தொடுநிலை) 


பண்‌ : செந்துருத்தி தாளம்‌ : ஆதி 
இராகம்‌ : மத்தியமாவதி 


(22ஆவது மேளகர்த்தாவாகிய 
கரகரப்ரியாவில்‌ பிறந்தது) 


ஆரோசை ₹ சரிமபறிச்‌ 


அமரோசை : ச்நிபமரிச 





[4 


ம 
ம 








உரி ரீ ரிரீ ரிமபம ரீசா $ மிமா ரிமா பா நீ பாமப 


.?இறைவளை நல்‌, .லாய்‌ இது நகை யா. கின்றே 


பநீச்சா£ ச்நிச்நிபாபம ரிமபநி ச்நிபம ரீபம ரீசா 


ச 


கறிவளர்‌ தண்சிலம்பன்‌ செய்‌, .த. நோய்‌ தீர்‌. க்க 


: ரிமா ரிமா பாநீபமபா பநீச்நீ ட்ய்ச்‌] 


அலர்‌ கடம்‌ 


சா ச்‌ 
. அறியாள்‌ மற்றன்‌ ளை 


? பரீச்ச்‌£ ச்நிபுமபநிச்ரி ச்ரிச்‌- நிச்நிபம மிபம ரீசா 
. வெறியாடல்‌ தான்‌ விரும்பி வே. .லன்‌ , ,வ 


ருகென்றாள்‌ . 


171 
(மற்ற பகுதிகளையும்‌ இதே முறையில்‌ பாடவும்‌) 


ஆய்வளைநல்லா மிதுநகை யாகின்றே 
மா மலைவெற்பனோய்‌ தீர்க்கவரும்‌ வேலன்‌ 


வருமாயின்‌ வேலன்‌ மடவ னவனிற்‌ 
குருகு பெயர்க்குன்றய்‌ கொன்றான்‌ மடவன்‌ 
செறிவளைக்கை நல்லா யிதுநகை யாகின்றே 
வெறிகமழ்வெற்பனோய்‌ தீர்க்கவரும்‌ வேலன்‌ 
வேலன்‌ மடவ னவனினுந் தான்மடவன்‌ 
ஆலமர்செல்வன்‌ புதல்வன்‌ வ ருமாயின்‌ 
நேரிழை நல்லாய்‌ நகையா மலை நாடன்‌ 
மார்பு |தரு வெந்தநோய்‌ தீர்க்கவ ரும்வேலன்‌ 
தீர்க்கவரும்‌ வேலன்‌ றன்னினுந்‌ தான்மடவன்‌ 
கார்க்கடப்பந்தாரெங்‌ கடவுள்வ ரூமாயின்‌ 





பிரதி பேதங்கள்‌ 


தருநோய்‌ 


172 


தெய்வம்‌ பரர அயது 


இராகம்‌ ; சண்முகப்ரியா 


(56வது மேளகர்த்தா இராகம்‌) 








ஆரோசை : சரிகமபததநிச்‌ 
அமரோசை : ச்நிதபமகரிச 
14 0 டப 
பல்லவி 
்‌ சீ, நிதா பாபா பதபம $ பா, பாம தபமகர்‌, ரீ 
சீர்கெழு செந்தி ,லும்‌ . செங்‌ கோடும்‌ வெண்குன்றம்‌ 
? சாரிகமா பாதநி தபமா ? பதாநிச்‌ நீ, தநீச்‌ 
ஏர கமு நீங்‌, கா இறைவன்கை வே லன்‌ றே 
அநுபல்லவி 
உ ரீ, நிசாரிநீகார்‌ ; நிக்ரச்ரீ நீ, ரி நீசா 
பா ரி ரும்‌ பெள வத்தி னுள்புக்கு பண்டொருநாள்‌ 
? நீ, நீ, நீறிச்ரி நீ நிச்‌ நிதா பாபதா நீ, 
சூர்‌ மா த டிந்த சுடரிலை ய வெள்வே 
சா? 33115 பட டு டு டட ௩ ட 
லே. உட ர. 6 
சரணம்‌ 1 
பபா பதாபா பாபா (பத மா பதாநீச்‌ பாதநி தபமா 
. அணி முகங்களோரா று மீ ராறு கை, . யும்‌ 
? பபா பமா தபமகா,; ரீ சரீ கமா 


1இணையின்றித்‌ தா. னுடையா ஸஜனேந்திய 


தாளம்‌ : ஆதி 


பயா, ப தாபா 


வே லன்‌ றே 


173 


(அநுபல்லவியைப்‌ போல்‌ - பாடவும்‌) 


பிணிமுகமேற்‌ கொண்டு அவுணர்‌ பீடழியும்‌ வண்ணம்‌ 
மணிவிசும்பிற்‌ கோனேத்த மாறட்ட வெள்வேலே 


சரணம்‌ 2 


3 சரவணப்‌ பூம்‌ பள்ளியறைத்‌ தாய்மா ரறுவர்‌ 
திருமுலைப்‌ பாலுண்டான்‌ நிருக்கைவே லன்றே 
வருதிகிரி கோலவுணன்‌ மார்பம்‌ பிளந்து 


குருகு பெயர்க்‌ குன்றங்‌ கொன்ற நெடுவேலே 





பிரதி பேதங்கள்‌ 
1. இணையன்றித்‌ 
2, சரவணப்‌ பள்ளியிசைத்‌ தாய்மார்‌ 


$, வரு திகிரிபோலவுண்ன்‌ மார்பம்‌, திகிரியமோனவுணன்‌ 


174 
சிறைப்‌ புறம்‌ 
ஆனந்த களிப்பு மெட்டு 
இராகம்‌ : நாததாமக்சியர 


(15ஆவது மேளகர்த்தாவாகிய மாயாமாளவ 
கெளளயில்‌ பிறந்தது) 


தாளம்‌ : திச்ர சாபு ஆரோசை : சரிகமபதநீ 


அமரோசை ; நிதபமகரிசநி 





 அகசசைசவயவ களவாக மண வபயர்‌ ம்‌ 


7/3 [3 [3 /8 

வகையவயய வைய ய யைவ வைய ய அ ய ப யவை வ னை ய வைய வை தைவ வையை வைய வைய வைய பவை 
பாபாமா கமரீ, ரி சாசரிசச சாசரிசநி 
எற்றொன்றுங்‌ காணேம்பு லத்த ல வர்ம, லை. 
சரிமாமா மாமபமா காசரிகா அதப்‌. 
கற்றீண்டி வந்த. பு துப்‌ புனல்‌ உ 
ர்ர்ரி ரீரீரி பாபாமா கா ரீ ரீ 
கற்றீண்டி வந்தபு துப்‌ புனன்‌ மற்றையார்‌ 
பாபாமா கமரீரீ சா சாசா $: 
உற்றாடி னோ ந்தோழி நெஞ்சன்றே ல்‌ ட 


அவை மையை அ அய யப பப ப ப ப 


(மற்ற பகுதிகளையும்‌ இதே முறையில்‌ பாடவும்‌) 


175 
என்னொன்றுங்‌ காணேம்பு லத்தலவர்‌ மலைப்‌ 
பொன்னாடி வந்தபு துப்புனல்‌ 
பொன்னாடி வந்தபு துப்புனன்‌. மற்றையார்‌ 


முன்னாடி னோந்தோழி நெஞ்சன்றே 


யாதொன்றுங்‌ காணேம்பு லத்தலவர்‌ மலைப்‌ 
போதாடி வந்த புதுப்புனல்‌ 
போதாடி வந்த புதுப்புனன்‌ மற்றையார்‌ 


மீதாடி னோந்‌ தோழி நெஞ்சன்றே 


176 
வாழ்த்துக்‌ காதை 
தேவந்தி அரற்று 
இராகம்‌? முகாரி தாளம்‌ : ஆதி 
(22ஆவது மேனகர்த்தாவான 
கரகரப்ரியாவில்‌ பிறந்தது) 
ஆரோசை : சரிமபநிதச்‌ 


அமரோசை ; ச்நிதப மகரிச 





[4 0 0 
; 8; மமா பாநீ நிதமா தா, பபா பாபா பாபா 
செய்‌ தவ மில்லா தேன்‌ தீக்‌ கனா கேட்ட நாள்‌ 
; பா, தபர மபதப பமகரி சா நிதாசா, ரீ ரீ மாமா 
எய்‌ தவு ண. ரா 


௨ திருந்தேன்‌ மற்‌[றென்‌ செய்தேன்‌ 
; ச்‌ நீ நிதா ச்‌; ச்‌; தச்‌ ர்ரி ச்ரிம்‌ கா ரீ 
மொய்‌ குழன்‌ மங்‌ கை முலைப்‌ பூசல்‌ கேட்‌ ட நாள்‌ 
ரீ) கரி சா, நீ, தா 


பா ரிமா பநீ தம பநீ நிதத 
அவ்வையு யிர்‌ வீ வுங்‌ 


கேட்‌ டா யோ தோழி. . 


சாபா, தாப பா மபதப மக ரிச சநீ நிதா சா, ரீமா 
உட உக 
அம்‌ மாமி தன்‌ வீ வுங்‌ கேட்‌ டா 


பாநீ நிதமா பதநீ நிததா சா 5 
ழீ * இட ௪ ௪ 


யோ. தோ 


4 ௪ டி 
* ர ந 


ச ௯. ௫ ௫ ௬ ௬ க்‌ 





அவவை வதாக கதாகக க கைவைத்த பகைகள்‌ ள்‌. 


பிரதி பேதங்கள்‌ 
1... றென்செய்கோ 


187 


தேவந்தி ஐயையைக்‌ 1காட்டியரற்றியது 


பண்‌ : பஞ்சமம்‌ 


இராகம்‌ : ஆகிரி தாளம்‌ : மிச்ர சாபு 
(14ஆவது மேளகர்த்தாவான 
வகுளாபரணத்தில்‌ பிறந்தது) 


ஆரோசை : சரிசகமபதநிச்‌ 


ஷி 


அமரோசை : ச்நிதாபமாகரிச 


[3 0 0 19 0 0 
; பா தாநீ சா; :. ச்‌ ச், நிச்ரிச்‌ ரீ 
2ஐ யந்‌ தீர்‌ காட்‌ சி. க 
நிநி ச்‌; ச்‌; நிச்நீத நீதா பா; 
அடைக்‌ ௧ லங்‌ காத்‌. தோம்‌ ப. 
ரபா தாநீ ச்‌; நிச்நீத தாபா பாபா 
வல்‌ லா தேன்‌ பெற்‌. றேன்‌ மய 
பா;தா தாபா பாபா பாமாபா தாதா தநிதநி 
லென்‌ று... உயிர்‌ நீத. து, ன்‌ 
தாபா 


உட்டபட வைகையை 





(பின்வரும்‌ இரண்டு அடிகளையும்‌ இதே அமைப்பில்‌ பாடவும்‌) 


178 
அவ்‌ வை 3ம களிவ டா 
னம்‌ மணம்‌ பட்‌ டக லா 


வை யை யிற்‌ றை மயையைக்‌ 


கண்டாயோ தோ ழீ 

தாபா தா பா? தபமா மா, தபத மகரிச ரீ; 

உஉடமர மி ம... டம க ளை 

அ. சரி கா; மா; பாபாதா நிச்நித நிதபா 
கண்‌ டா யோ தோ ழி 


அரக வககா யவன வையை கைவைக்க வாகை வவகைவிவ வைகளை எவை கைக கவை கைைவ வகர வதைவவைகைய கைய வைய வையக வை வையை வகையைத்‌ 


பிரதி பேதங்கள்‌ 
1. காட்டியது 


2. கவ்வைதீர்‌ 


8... மகளிவடரன்‌ மணம்‌ பட்டிலான்‌ 


179 


செங்குட்டுவன்‌ கூற்று 
பண்‌ : செவ்வழி தாளம்‌ : மிச்ரசாபு 
இராகம்‌ : யதுகுலகாம்போதி 
(28ஆவது மேளகர்த்தாவாகிய 
அரிகாம்போதியில்‌ பிறந்தது) 
ஆரோசை $ சரிமபதச்‌ 
அமரோசை : ச்‌ நிதபமகரிச 


வலய வ பபப னையை வ வைகை வைகை வசை யவை கவை னைகையகணைகைகைக சகன்‌ கைக சை கையை 





19 0 0 18 0 0 
$$ சரி கா ஆ; கா, மா, பா, ம கா; 
௨ ॥என்‌. னே ஃ தென்‌. னே; யிஃ 
ரீ மர மககரி ர்ரீ ர்‌ரீ ரிகமக ரிக்சா 
தென்‌ னே... யிஃ தென்னே ௧௬௧ கொல்‌ 
ரீ சா நீ பாதா சா; $ சா) சாசா 
. பொன்‌ ஸம்‌ சி. , லம்‌. பில்‌. புனை 
ரிமபதாப தபமக ரீரீ ரீ,ரீ, ரிகமக ரிக்சா 
மே... உ. க. லை. வ, ளைக்‌ கை, , டட 
மா பாபா தா ச்‌ $ ச; ச்‌ 
உநல்‌ வயி ர. பொற்‌ றோட்‌ டு 
தறி சா, நி தா; தா, நீ, தாபா பா; 
டத வ லம்‌. பொன்னி ழை சேர்‌ 
உம்ப மா; மா; கா, மபா பாபா மபதா 
. மின்‌ னுக் கொ டி. யொன்‌ று... 
பாதாச்‌ா தாபா மா) தபமகரீ 8; ரிகமக 
1 விசும்‌ பில்‌ தோன்‌ று, மால்‌. 
ரிக்சா 





பிரதி பேதங்கள்‌ 
1, தநோதகோ, என்னேயீ தென்னேயீ தென்னேயீ தென்னென்‌ கொல்‌ 


180 


அம்மானை வரி 
பண்‌ : சாதாரி தாளம்‌ : ஏக (கண்டநடை,] 


ராகம்‌ : காமவர்த்தனி (பந்துவராளி) 
ஹத த்தூ 
(51ஆவது மேளகர்த்தா இராகம்‌) 


ஆரோசை : சரிகமபதநிச்‌ 


அமரோசை ; சநிதபமகரிச 








அடி கமமட்பவண்லிலைய வன வலம ச்லவம்வவடுள்ளவலப்ன4சகல்ம்‌. 


காமபா 





பாதபம பாதறிச்‌ ச்£ரிசா 
வீங்குநீர்‌ வேலியுல காண்டுவிண்‌ ணவர்கோன்‌ 
ச்ஈக்ரிச்‌ நிதபமா பா; த தீச்ரிச்‌ 
ஓங்கரணங்‌ காத்த னர்‌ வோண்யா ரம்மானை 
ச்ரிக்ரிக்‌ க்ரிச்நித தா, நீ நிததபம 
ஓங்‌ கரணங்‌ காத்தவுர வோனு யர்விசும்பில்‌ 
பாதபம பாதநித ச்நிக்ரிச்‌ தாநீச்‌ 
தூ ங்கெயின்‌ மூன்றெறிந்த சோழன்கா ணம்‌ ஈனை 
சநிக்ரிச்‌ நீதபம பாதாநி ச்ரச்ரிச்‌ 
சோ. ன்பு கார்நகரம்‌ பாடேலோ சம்மன்‌ 


எனம அபக கவ வைவ்‌ அகக்கவைவவைகதத் கைய்ய வைய வ கவ்வ தக்கதே யப வாக்கைக்‌ ம ளவ்கபத்கவணய வவ யை வவட பய்‌ 


(மற்றப்‌ பகுதிகளையும்‌ இதே முறையில்‌ பாடவும்‌) 


181 
புறவுநிறை புக்குப்‌ பொன்னுலக மேத்தக்‌ 
குறைவிலுடம்‌ பரிந்த கொற்றவன்யா ்வ்ணன்ன்‌ 
குறைவிலுடம்‌ பரிந்த கொற்றவன்முன்‌ வந்த 
கறவை மூறை செய்த காவலன்கா ணம்மானை 
காவலன்‌ பூம்புகார்‌ பாடேலே ரம்மானை 


கடவரைக ளோரெட்டுங்‌ கண்ணிமையாகாண 
வடவரைமேல்‌ வாள்வேங்கை யொற்றினன்யா ரம்மானை 
வடவரைமேல்‌ வாள்வேங்கை யொற்றினன்றிக்‌ கெட்டும்‌ 


குடைதிழலிற்‌ ச காண்டளிக்த கொற்றவன்கா ணம்மானை 


கொற்றவன்றன்‌ பூம்புகார்‌ பாடேலோ ரம்மானை 


அம்மனை தங்கையிற்‌ கொண்டங்‌ கணியிழையார்‌ 
தம்மனையிற்‌ பாடுந்‌ தகையே லோ ரம்மானை 
தம்மனையிற்‌ பாடுந்‌ தகையெலாந்தார்வேந்தன்‌ 
கொம்மை வரிமுலைமேற்‌ கூடவே யம்மானை 
கொம்மை வரிமுலைமேற்‌ க3ூடிற்‌ குலவேந்தன்‌ 


அம்மென்‌ புகார்‌ நகரம்‌. பாடேலோ ரம்மானை 





பிரதி பேத்ங்கள்‌ 
்‌. வுரவேர்னொளிவிசம்பு 


2. கொற்றவன்பூமி - 


3. கூடிக்குலவேத்த ன்‌. வம்மென்‌. 


182 
கந்துக வரி 


இராகம்‌ : ஆனந்தபைரவி தாளம்‌ : ஆதி (திச்ரநடை) 
(20 ஆவது மேளகர்த்தாவாகிய 
நடபைரவில்‌ பிறந்தது) 


ஆரோசை 3: சகரிகமபதபச்‌£ 


அமரோசை : ச்நிதபமகரிசா 





147 0 ௦ 
ப க ஆவ ப லட வதன்‌ இம பம ப வன்‌ இடத த ரத ட டவ படட டப ப்ப படப்பட பப்படம்‌ 
பாப பாப பாத பாம காம பாம காரிகா, 
பொன்னி லங்கு பூங்பகொடிபொ லஞ்செய்‌ கோதை வில்‌ லிட. 


மகம பாம காம மாக சாம மாக கரிச சா, 


மின்னி லங்கு மேக லைக ளார்ப்ப வார்ப்ப வெங்க ணும்‌ 


பாநி பாப சாச்‌ சாச்‌ நீச்‌ காரி நீ சீ ச்‌, 
தென்னன்வாழ்க வாழ்கவென்று சென்று பந்த டித்து மே 
பக்ரி சாச்‌ நிதநி பாம காம பாம காரி கா 
தேவ ரார மார்பன்வாழ்க வென்று பந்த டித்து மே 





மற்ற பகுதிகளையும்‌ இதே முறையில்‌ பாடவும்‌) 


பின்னு முன்னு மெங்கணும்பெ யர்ந்துவந்‌ தெழுந்துலாய்‌ 
மின்னு மின்னிளங்‌ கொடா 4வி யனிலத்‌ திழிந்தெனத்‌ 


தென்னன்‌ வாழ்க வாழ்கவென்று சென்றுபந்‌ தடித்துமே 


தேவ ரார மார்பன்‌ வாழ்க வென்றுபந்த டித்துமே 


183 





&. துன்னிவந்து கைத்தலத்‌ திருந்ததில்லை நீணிலம்‌ 
தன்னினின்று மந்தரத்‌ தெழுந்ததில்லை தானெனத்‌ 
தென்னன்வாழ்க வாழ்கவென்று சென்றுபந்த டித்துமே 
தேவரார மார்பன்‌ வாழ்க வென்றுபந்த டித்துமே 

பிரதி பேதங்கள்‌ 

1. கொடிப்பொலஞ்‌ 

2. தடிக்குமே 

.  துலாய்‌ 

&. மீநிலத்‌ 


184. 
இயல்‌ : ஆறு 
ஆய்வு முடிவுகள்‌ 


ஐம்பெருங்காப்பியங்களுள்‌ சிறப்பாகப்‌ போற்றப்படும்‌ முத்தமிழ்க்‌ 
காப்பியமான சிலப்பதிகாரம்‌, ஆய்வு உலகுக்குக்‌ கிடைத்துள்ள மாவட்‌ 
கருவூலமாகும்‌. *“சிலப்பதிகாரத்தில்‌ காணப்படும்‌ இண்தப்பர்ட்க ம. 
என்னும்‌ தலைப்பு கொண்ட இவ்வாய்வு, சிலப்பதிகாரப்‌ பாடல்களின்‌ 
இசை நோக்கிலான ஆய்வில்‌, முதன்‌ முதலில்‌ மறக பப்பட்டுள்ளா 
முயற்சியாகும்‌. பாடல்களின்‌ இயலிசை அமைதியினை ஆராயும்‌ இவ்‌ 
வாய்வில்‌ இசையியல்‌ நோக்கு (11051௦ 61௦81081) செயல்முறை நோக்கு 
(௨௦110௦ ௨) அகிய இருவகை முறைகளும்‌ கையாளப்பட்டுள்ளன . 


சிலப்பதிகாரப்‌ பாடல்களின்‌ இசையியல்‌ நோக்கிலான ஆய்வுமுறை 
யில்‌,சிலப்பதிகாரப்பாடல்கள்‌ தற்கால வழக்கிலுள்ள தேவாரம்‌,திருப்புகழ்‌, 
கீர்த்தனை, பதம்‌, ஜாவளி முதலான இசை உருப்படிகளுக்கு முன்‌- 
னோடியானவை என்று ஊகிக்கலாம்‌ என்னும்‌ அடிப்படைக்‌ கருது 
கோளினைக்‌ கொண்டு இந்த ஆய்வு தொடங்கப்பட்டது. கானல்வரி, 
வேட்டுவவரி, ஆய்ச்சியர்‌ குரவை, குன்றக்குறவை, வாழ்த்துக்‌ காதை 
ஆகிய பகுதிகளிலிருந்து தேர்த்தெடுக்கப்பட்ட பாடல்களின்‌ இயல்‌ 
இசை அமைப்பினை ஆராய்ந்த பகுதியில்‌ இவ்வடிப்படைக்‌ கருத்து 
பல்வேறு நிலைகளில்‌ முழுமையாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. 


சிலப்பதிகாரத்தின்‌ மேற்கூறப்பட்ட பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்‌ 
கப்பட்ட அறுபது பாடல்களில்‌ முப்பத்தியொரு பாடல்களுக்கு இசை 
அமைத்து, அவ்விசையைச்‌ சுர தாளக்‌ குறியீடுகளோடு ஏட்டில்‌ பதிவு 
செய்யும்‌ செயல்‌ முறை நோக்கிலான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. 
இதில்‌ செவ்விசை அடிப்படையிலான இரா-கங்களும்‌, நாட்டுப்புற இசை 
மெட்டுக்களும்‌, சிலப்பதிகாரப்‌ பாடல்களை, இலக்கியப்‌ பாடல்கள்‌ 
(111ஊவார 0020511100) என்னும்‌ நிலையிலிருந்து * சைப்‌ பாடல்‌ 
களாக (8810௨1 ஜே ௦௨1௦) மெருகூட்டுவதில்‌ பயனளிக்கின்றன 
என்னும்‌ உண்மை தெளிவாகியது. 


185. 


இனி, இவ்வாய்வின்‌ ஐந்து இயல்களிலும்‌ கண்ட இசை : நோக்கி: 
லான புதிய செய்திகளைப்‌ பாடல்களின்‌ இசைத்‌ தொன்மை, பாடல்‌ 
வகைப்பாடு, பாடல்‌ இயல்‌ அமைப்பு, பாடல்‌ இசை அமைப்பு, ஆய்வுப்‌ 
பயன்பாடு, எதிர்கால ஆய்வு என்னும்‌ தலைப்புக்களில்‌ தொகுத்துக்‌ 
காணலாம்‌. 


பாடல்களின்‌ இசைத்தொன்மை 


சிலப்பதிகாரத்தின்‌ கானல்வரி, வேட்டுவவரி, ஆய்ச்சியர்‌ குரவை, 
குன்றக்குரவை முதலான பகுதிகளில்‌ நெய்தல்‌, பாலை, முல்லை, 
குறிஞ்சி ஆகிய. தமிழகத்தின்‌ நானில வாழ்வைச்‌ சித்திரிக்கும்‌ வகையில்‌ 
இடம்‌ பெற்றுள்ள பாடல்களையும்‌, நிகண்டு நூல்களில்‌ காணப்படும்‌ 
109 பண்களின்‌ வகைபாட்டையும்‌ ஒப்பிட்டு ஆராய்ந்தபோது, இப்பண்‌ 
களின்‌ வகைப்பாட்டிற்குச்‌ சிலப்பதிகாரப்‌ பாடல்கள்‌ இலக்கிய ஆதாரங்‌ 
களாகத்‌ திகழும்‌ உண்மை தெரிந்தது. இதன்‌ மூலம்‌ சிலப்பதிகாரப்‌ 
பாடல்களின்‌ இசைத்தொன்மை உய்த்துணரப்பட்டது. 


பண்டை இசைத்தமிழ்‌ இலக்கண நூல்களில்‌ கூறப்பட்டுள்ள எட்டு 
வகையான இசைப்பாடல்களுள்‌ சிந்து, திரிபதை, சவலை, சம்பாதம்‌ 
ஆகிய நான்கு வகை பாடல்களும்‌, நாட்டுப்புறப்‌ பாடல்களாகவும்‌; . 
செந்துறை, வெண்டுறை, தேவபாணி, வண்ணம்‌ ஆகிய நான்கு வகைப்‌ 
பாடல்களும்‌ தற்போதுள்ள செவ்விசை அரங்குகளில்‌ இடம்‌ பெறும்‌ 
இசை உரும்படிகளாகவும்‌ வளர்ச்சி யகது என்பது இயல்‌ 
இரண்டில்‌ கண்ட ஆய்வின்‌ முடிவு! 


பாடல்‌ வகைப்பாடு 


சிலப்பதிகாரத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அறுபது பாடல்‌ 
கள்‌ கீழ்க்கண்டவாறு வகைப்படுத்திக்‌ காட்டப்பட்டுள்ளன. 


186 


சிலப்பதிகாரப்‌ பாடல்கள்‌ 


1, 


தமிழகத்தின்‌ நானில அடிப்படையில்‌ 
கானல்வரிப்‌ பாடல்கள்‌ - நெய்தல்‌ நிலத்தையும்‌, 
வேட்டுவவரிப்பாடல்கள்‌ . பாலை நிலத்தையும்‌, 
ஆய்ச்சியர்‌ குரவைப்பாடல்கள்‌ .- முல்லை நிலத்தையும்‌, 
குன்றக்குரவைப்‌ பாடல்கள்‌ - குறிஞ்சி நிலத்தையும்‌, 


இவற்றோடு தொடர்புடைய இசை முறையினையும்‌ சித்திரிக்‌ 


கின்றன என்ற கருத்தில்‌ வகைப்படுத்திக்‌ காட்டப்பட்டுள்ளன., 


2 


பாடல்கள்‌ இடம்பெற்றுள்ள காதைகளின்‌ தலைப்பு 


அடிப்படையில்‌ 


வரிப்பாடல்கள்‌ என்றும்‌, குரவைப்பாடல்கள்‌ என்றும்‌ இருபெரும்‌ 
பிரிவுகளில்‌ அடக்கப்பட்டுள்ளன. 


பாடற்‌ பொருள்‌ அடிப்படையில்‌ 


1. எத உணர்வை வெளிப்படுத்தும்‌ ாடல்கள்‌ 


2, பக்தி உணர்வை வெளிப்படுத்தும்‌ பாடல்கள்‌ 


8... வாழ்த்துப்‌ பொருண்மைப்‌ பாடல்கள்‌ 


என்று மூன்று பிரிவாசு வகைபடுத்தப்பட்டுள்ளன.. 


பாடல்கள்‌ பாடப்படும்‌ முறையில்‌ 


“ம. தணிகிசைம்‌ பாடல்கள்‌ (329) 


9, குழுவிசைப்‌ பாடல்கள்‌ (010712) 


187 
5. பாடல்களின்‌ இசைப்‌ பயன்பாட்டின்‌ அடிப்படையில்‌ 


3. செவ்விசையரங்குகளிற்‌ பாடுவதற்கேற்றவை 
9. நாட்டிய அரங்குகளிற்‌ பாடுவதற்கேற்றவை 
9, இரண்டிலும்‌ பாடுவதற்கேற்றவை 


பாடல்‌ இயல்‌ அமைப்பு 


கானல்வரிப்‌ பகுதியில்‌ உள்ள ஆற்றுவரி, சார்த்துவரி, முகமில்வரி, 
கானல்வரி, நிலைவரி, . முரிவரி, திணைநிலைவரி, மயங்குதிணைநிலை 
வரி, சாயல்வரி மூதலான. தலைப்புகளிலமைந்த பாடற்றொகுதிகள்‌ 
அக்கால வழக்கிலிருந்த ஒன்பது வகையான இசை வடிவங்களை நமக்கு 
உணர்த்துகின்றன. இவற்றைத்‌ தற்போதுள்ள இசை உருப்படிகளோடு 
ஒப்பிட்டு ஆராய்ந்த போது, சிலப்பதிகாரப்‌ பாடல்களிற்காணப்படும்‌ 
*ஒரு பொருள்‌ மீது மூன்றடுக்கி வரூதல்‌, அல்லது. நான்கடுக்கி வருதல்‌” 
போன்ற அமைப்புக்கூறுகள்‌, தற்போது பத்துப்‌ பாடல்கள்‌ சேர்ந்த 
தொகுதி தேவாரப்பதிகம்‌ எனவும்‌, எட்டு தொகுதிகள்‌ சேர்ந்த திருப்புகழ்‌ 
அமைப்பாகவும்‌, "கீர்த்தனை என்னும்‌ இசை உருப்படியில்‌ சரணங்‌ 
களாகவும்‌ வளர வழிகோலின என்ற உண்மை தெளிவாகியது. 


சிலப்பதிகாரப்‌ பாடல்கள்‌ பயின்றுள்ள அறுசீர்‌ ஆசிரிய விருத்தம்‌, 
ஆசிரியத்துறை, சலி விருத்தம்‌, யாப்பினால்‌ வேறுபட்ட கொச்சக 
கவொருபோகு, பஃறாழிசைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா ஆகியவற்றுள்‌, கலி 
விருத்த யர்ப்பிலமைந்த ' -பர்டல்களே இராகதாளத்தோடு இசையமைத்‌ 
துப்‌ பாடுவதற்குச்‌ சிறப்பானவை என்பது தெளிவாகியது. 


நாற்சீர்‌ நான்கு அடியாய்‌ கலிநிலை விருத்தம்‌ என்னும்‌ யாப்பு 
வகைக்கு உரியனவாய்‌, ஒரு பொருள்‌ மீது மூன்றடுக்கி: வந்த பாடல்‌ 
அமைப்புக்கள்‌, பல்லவி, அனுபல்லவி, சரணம்‌ ஆகிய உறுப்புக்களுடன்‌ 
கூடிய கீர்த்தனை என்னும்‌ இசை உருப்படியுடன்‌ ஒப்பிடும்‌ வகையில்‌ 
திகழ்ந்தன. 


188 


பொருள்‌ அடிப்படையில்‌ அகத்துறைக்கு உரியனவாகத்‌ திகழும்‌ 
கானல்வரிப்‌- பாடல்கள்‌, தற்போதுள்ள பதம்‌, ஜாவளி முதலான இசை 
உருப்படிகளுக்கும்‌, திரையிசைப்‌ பாடல்களில்‌ காதல்‌ உணர்வை வெளி 
படுத்தும்‌ பாடல்களுக்கும்‌ உரிய கருவாக அமைந்துள்ளன என்பது 
அறியப்பட்டது... 


பாடல்‌' இசை அமைப்பு 


கானல்வரிப்‌ பகுதியில்‌, கோவலன்‌, மாதவி இருவரும்‌ தனித்தனி 
யாக யாழுடன்‌ இணைந்து பாடிமிருப்பதால்‌, இப்பாடல்களை செவ்விசை 
அடிப்படையிலான இராகங்களில்‌ இசையமைத்தல்‌ பொருத்தம்‌ எனக்‌ 
கருதப்பட்டது. இப்பகுதியில்‌ கீழ்க்கண்ட பத்துப்பாடல்கள்‌ இசை 
அமைக்கப்பட்டுள்ளன. 


பாடல்கள்‌ வருமாறு 


1. திங்கண்மாலை - ஆற்றுவரி - சுத்தசாவேரி, -, ஆதி 

2. கயலெழுதி ஃ.நிலைவரி - ஆபோகி .- ரூபகம்‌” ' 

ப பொழிறரு நறுமலரே - முரிவரி - கானடா - ஆதி 

4.  கடல்புக்குயிர்கொன்று - திணைநிலைவரி - மர்யாமாளவகெளன்ள 
5.  மருங்குவண்டு - ஆற்றுவரி - கமாஸ்‌ - ஆகி ச்ட்‌: ர்‌ 
6. தீங்கதிர்‌ வாண்‌ . சார்த்துவரி - கம்பீரநாட்டை - சதுரச்ரரூபகம்‌' 

₹... இளையிருள்‌ பரந்ததுவே- மயங்குதிணை நிலைவரி - சகானா . ஆதி 
மட்‌ 'கைதைவேலிக்கழிவாய்‌ - சாயல்வரி - கரகரப்பிரியா - ஆதி 

9 


நுளையர்‌ விளரி - முகமில்வரி - தோடி - தி, 


10. தீத்துழை இவந்த - முகமில்வரி - சுரடி . ஆதி, 


189 


வேட்டுவ வரியில்‌, முன்றிற்‌. சிறப்பு, வள்ளிக்கூத்து, அவிப்பலி, 
கொடை ஆகிய தலைப்புக்களிலுள்ள பாடல்கள்‌ முறையே மோகனம்‌, 
காம்போதி, கம்பீர நாட்டை, சாமா ஆகிய நான்கு ே செவ்விசை ' இராகங்‌ 
“களில்‌ இகை  அமைக்குப்பட்டுள்ளன. ப்லிக்கொடை என்னும்‌ தலைப்‌ 
-பிலான பாடல்‌ நாதநாமக்ரியா இராக்த்தில்‌ மகிஷாசுரமர்த்தினி 
தோத்திரத்தேரடு ஒப்பிடப்பட்டு, ஓதுவது போல்‌ இசை 
அமைக்கப்பட்டுள்ளது. 


ஆய்ச்சியர்‌ குரலைப்‌ பகுதியில்‌ அமைந்துள்ள பாடல்கள்‌ மூறைமே 
கொல்லி, (நவரோசு) .புறநீர்மை (பூபாளம்‌) காந்தாரப்பஞ்சமம்‌ 
(கேேதாரகெளளை) கெளசிகம்‌ (பைரவி) ஆகிய பண்களில்‌ இசை 


அமைக்கப்பட்டுள்ளன. 


குன்றக்குரவைப்‌ பகுதியில்‌ இடம்‌ பெற்றுள்ள பாடல்களில்‌ 
**தெய்வம்‌ பராஅவது” ” என்னும்‌ தலைப்பிலான பாடல்‌ தற்போதுள்ள 
கீர்த்தனை அமைப்பில்‌ இசையமைக்கப்பட்டுள்ளது... சிறைப்புறம்‌ 
என்னும்‌ தலைப்பிலமைந்த பாடலும்‌, வாழ்த்துக்காதையில்‌, கந்துகவரிப்‌ 
பாடலும்‌, முறையே ஆனந்தகளிப்புமெட்டு, குறத்திமெட்டு,. போன்ற 
'நர்ட்டுப்புற இசை மெட்டுக்களில்‌ அமைக்கப்பட்டுள்ளன. 


_.. ஒரு பொருள்‌ மீது மூன்றடுக்கி வந்த:பாடல்கள்‌: இயல்‌ 'முறையில்‌ 
மூன்று தனித்தனிப்‌ பாடல்களாகக்‌ கொள்ளப்படினும்‌;. இசையியல்‌ 
"நோக்கில்‌. இவற்றை அணுகும்போது, மூன்று தொகுதிகள்‌-சேர்த்ததொரு 
தனிப்பட்ட இசை உருப்படியாகக்‌ கொள்ளுதலே சிறந்தது. என்னும்‌ 
கருத்தில்‌ ஒரே இராகத்தில்‌ மூன்று தொகுதிகளும்‌ பாடுவதற்கேற்ற 
வகையில்‌ இசையமைக்கப்பட்டுள்ளன, இவ்வகையான பாடல்கள்‌ 
இராக மாலிகையாகப்‌ பாடப்பட்டு வரும்‌ நடைமுறை வழக்கும்‌ 
சுட்டப்பட்டுள்ளது . 


கலிநிலை விருத்தம்‌, அறுசீர்‌ ஆசிரிய விருத்தம்‌, யாப்பினால்‌ 
வேறுபட்ட. கொச்சக வொரு போகு முதலான. யாப்புக்கள்‌ பயின்றுள்ள 


190 
பாடல்கள்‌ பெரும்பாலும்‌, ஆதி, ரூபகம்‌. ஆகிய தளங்களுக்கும்‌; பாடல்‌ 
களின்‌ சந்த அமைப்பு திச்ர நடை, சதுரச்ர நடை, கண்ட்நடை ஆகிய 
தாள நடைகளுக்கும்‌ பொருந்தி வருகின்றன. என்பது இவ்வாய்வில்‌ 


கண்ட முடிவு. பாடல்கள்‌ பெரும்பாலும்‌. :அனா:கத எடுப்பில்‌ 1/2 . இடம்‌ 
தள்ளி இசையமைக்கப்பட்டுள்ளன. 


ஆய்வுப்பயன்‌ 


இசை அரங்குகளில்‌, தரமான: தமிழ்ப்‌ பாடல்கள்ளக்‌ கேட்க 
முடிவதில்லை என்னும்‌ குறையை நிறை செய்வதற்கேற்ப, சிலப்‌- 
பதிகாரம்‌ போன்ற இலக்கியத்‌ தரம்‌ வாய்ந்த பாடல்களைச்‌ செவ்விசை 
அரங்குகளில்‌ இசைக்கச்‌ செய்வதற்கு இந்த ஆய்வு உந்துதல்‌ அளிக்கும்‌. 


கானல்வரியிலுள்ள்‌ திணைநிலைவரி, மயங்குதிணை நிலைவரி, 
முகமில்வரி, போன்ற இசைப்பாடல்கள்‌ உவகைச்‌ சுவையின்‌ பல்வேறு 
நிலைகளைச்‌ சித்திரிக்கும்‌ வகையில்‌, அபிநயத்திற்கு ஏற்ற பாடல்களா. 
கத்‌ திகழ்வதால்‌, - 'இவற்றை நாட்டிய உருப்படிகளாக்கி, நாட்டிய 
அரங்குகளிலும்‌ இடம்‌ பெறச்‌ செய்யலாம்‌. 


1... ஆய்ச்சியர்‌' குரவைப்‌ பகுதியில்‌ இடம்‌ பெற்றுள்ள பாடல்களும்‌, 
வாழ்த்துக்‌ -காதையிலுள்ள பாடல்களும்‌ ' குழுவினராகப்‌ 'பாடப்பட்டிருப்‌ 


பதால்‌, இவை பள்ளிகளிலும்‌, கல்லூரிகளிலும்‌ சேர்ந்திசையாகப்‌ 
பயிற்றுவிக்கப்படலாம்‌. ப சால்‌ டர்‌ 


எதிர்கால ஆய்வு $ 


ஆய்ச்சியர்‌ குரவைப்‌ பாடல்கள்‌, 
பிரதி பலிக்கும்‌ வகையில்‌ - உள்ளன என்னும்‌ கருத்தில்‌, தற்போதுள்ள 
நாட்டுப்புற இசையின்‌ கும்மி மெட்டுக்களை ஆராய்ந்து, 'இப்பாடல்களை 
அவ்விசையில்‌ அடக்கி ஓர்‌ ஆய்வு செய்யலாம்‌, 


அக்காலக்‌ கும்மி இசையைப்‌ 


191 


இதேபோல்‌ குன்றக்‌ குரவைப்‌ பகுதியிலுள்ள சில பாடல்களும்‌ 
மலையின மக்கள்‌ இசை ்ஷ்வ நரீம5ஈ1௦) - முறையுடன்‌ தொடர்‌ 
புடையன என்னும்‌ கருத்தில்‌ இப்பாடல்களை மலையின மக்கள்‌ 
இசையில்‌ அடக்கி ஓர்‌ ஆய்வு நிகழ்த்தலாம்‌. 


இவ்வகையான ஆய்வுகள்‌, இசை நோக்கிலான நாட்டுப்புறவியல்‌ 
ஆய்வுக்கு வழிகோலும்‌. 


192 
பிற்சேர்க்கை 


சிலப்பதிகார பகடற்‌ பட்டியல்‌ 


செய்வகை சசசைய ணைகைவை வணணைனைவளைசைகை வைகை வவகைசைவ கைய சவைசகமைககை வகைகளை கையக வைகை வனை 


வ.எண்‌ பாடல்‌ முதற்குறிப்பு பண்‌ இரர்கம்‌ தாளம்‌ 





10. 
%%, 


34, 


மங்கல வாழ்த்துப்பாடல்‌ 
திங்களைப்‌ போற்றுதும்‌-வியாழக்குறிஞ்சி பூபாளம்‌ ஆதி 
மனையறம்‌ படுத்தகாதை (வரி, 79. 80 


மாசறு பொன்னே பழம்பஞ்சுரம்‌ தீரசங்கரா ஆதி 


பரணம்‌ 
கானல்வரி 
ஆற்றுவரி; திங்கண்மாலை-பழந்தக்கராகம்‌ சுத்த ஆதி 
சாவேரி 
ஆற்றுவரி; மருங்குவண்டு ஸ்‌ கமாச்‌-ஏக(திச்ர நடை) 


சார்த்துவரி; தீங்கதிர்வாண்‌.. நட்டபாடை கம்பீர சதூரச்ரருபகம்‌ 


நாட்டை 
முரிவரி;பொழிறரு நறுமலரே கானடா ஆதி 
திணைநிலைவரசி:கடல்புக்குயிர்‌ இந்தளம்‌ மாயாமாளவ ரூபகம்‌ 

கெளளை 

திலைவரி: குயலெழுதி ல ஆபோகி ரூபகம்‌ 
மயங்குதிணை நிலைவரி கட. சகானா ஆதி 
இளையிருள்‌ பரந்ததுவே 
முசுமில்வரி; நுளையர்விளரி 2 தோடி ஆதி 
முகமில்வரி;தீத்துழை இவந்த - சுடி ஆதி 


சாயல்வரி; கைதைவேலிக்‌ 


௬ கரகரப்பிரியா ஆதி 


32. 


14. 
12. 
16. 


17. 


18. 
19. 


௮0, 
21. 


22. 


29. 


ஓ. 


193 


வேட்டுவவரி 
முன்றிற்சிறப்பு: நாகநாலு மோகனம்‌ . ஆதி 
லள்னிக்கூத்து: கொற்றலை தக்கேசி. காம்‌?மாதி , ஏசு 


(கண்டநடை) 


அவிப்பலி;சுடரொடுதிரிதரு நட்டபாடை கம்பீர , ஆதி 


_ நாரட்டை 


கொடை இளமாவெயிற்றி அந்தாளிக்‌ சாமா ஆதி 


குறிஞ்சி 
பலிக்கொடை5வல்பலர்பல்கி சீகாமரம்‌ தாதநாமக்கியஎ 
ஆய்ச்சியர்‌ குரவை 
உரைபாட்டுமடை 
குடப்பாலுறையா மேகராகக்‌ நீலாம்பரி ஆதி 
குறிஞ்சி 
பாட்டு - கன்று குணிலா கொல்லி: -:: நவரே ௬ திசர 


திரிபுட 
பாட்டு; இறுமென்சாயன்‌ புறநீர்மை பூபாளம்‌ ஆதி 
ஒன்றன்‌ பகுதி ; கதிர்திகிளி வ இந்தோளம்‌ ஆதி 
முன்னிலைப்‌ பரவல்‌ $ 
வடவரையை மத்தாக்கி சாந்தார பஞ்சமம்‌ கேதார 


கெளள ஆதி 


படர்க்கைப்‌ பரவல்‌ : 
மூவுலகும்‌ ஈரடியான்‌ கெளசிகம்‌ பைரவி ஆதி 
குன்றக்குறவை 

பாட்டு மடை (அறத்தொடு நிலை) 

இறைவளை நல்லாய்‌  செந்துருத்தி மத்தியமாவதி ஆதி 


25. 


26. 


27. 


28. 


209. 


90, 


ஏம்‌. 


194 
தெய்வம்‌ பராஅயது ₹ 
சீர்கெழு செந்திலும்‌ ல சண்முசப்ரியா ஆதி 
சிறைப்புறம்‌ : 


எற்றொன்றுங்‌ ஆனந்த களிப்பு 
காணேம்‌ மெட்டு நாதநாமக்ரியா திச்ரசாபூ 


வாழ்த்துக்‌ காதை 


தேவந்தி அரற்று : 


செய்தவ மில்லாதேன்‌ ன முகாரி ஆதி 
தேவந்தி ஐயையைக்‌ காட்டியரற்றியது : 
ஐயந்தீர்‌ காட்சி பஞ்சமம்‌ ஆகிரி மிச்ரசாபு 


செங்குட்டுவன்‌ கூற்று, 

என்னேமிஃதென்னே செவ்வழி யதுகுல காம்போதி மிச்ரசாபு 

அம்மானைவரி : வீங்கு நீர்‌ வேலியுல பந்துவராளி ஏக 
சாதாரி (கண்ட நடை) 


கந்துவ வரி ; பொன்னிலங்கு பூங்கொடி ஆனந்தபைரவி ஆதி 
(திச்ரநடை) 


8. 


195 


துணை நூற்‌ பட்டியல்‌ 


அங்கயற்கண்ணி. இ, டாக்டர்‌. 
அங்கயற்கண்ணி. இ. டாக்டர்‌. 


அடிகளாசிரியர்‌ 
(பதிப்பாசிரியர்‌) 


அருணாசலக்‌ கவிராயர்‌) 


சீர்காழி 


அருணர்சல்ம்‌; மு, (பதிப்பாசிசியர்‌) 


ஆபிரகாம்‌ பண்டிதர்‌,” தஞ்சை 


இராமநாதன்‌. எஸ்‌. டாக்டர்‌ 


இராமநாதன்‌. : எஸ்‌.- ட்ர்க்டர்‌ 


1989 திருப்புகழ்ப்‌ பாடல்களிற்‌ 
சந்தக்‌ கூறுகள்‌, கலையகம்‌, 


சென்னை. 


13960 “பஞ்சமரபில்‌ இசைமரபு 
தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 
தஞ்சாவூர்‌, 


1985 தொல்காப்‌ யம்‌ 
பொருளதிகாரம்‌ - செய்யுளியல்‌, 
தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழக 


வெளியீடு - 96, தஞ்சாவூர்‌. 


இராமநாடகக்‌ கீர்த்தனை, 
1970, 8. இரத்தின நாயகர்‌ 
அண்ட்‌ சன்ஸ்‌, சென்னை 


1974 ஒன்பதாம்‌ திரூமூறை, 
திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழக 


வெளியீடு. 


1917 கருணாம்ருதசாகரம்‌ 
லாலி அச்சகம்‌, தஞ்சை. 


1968 சிலப்பதிகாரத்து 
ஆய்ச்சியர்‌ குரவைப்‌. , பாடல்கள்‌, 
கலைமகள்‌ இசைக்‌ கல்லூரி 
சென்னை 


1991 சிலப்பதிகாரத்து 


இசைத்தமிழ்‌, தமிழ்‌ எழுத்தாளர்‌ 
கூட்டுறவு சங்கம்‌, சென்னை. 


196 


9. இராமநாதன்‌ செட்டியார்‌ 
லெ.ப.கரு. (பதிப்பாசிமியர்‌) 


10. குப்புசாமி எம்‌. ஜி. 


11. குருசாமி ம.ரா. பேச 
(பதிப்பாசிரியர்‌) 


12. சாமிநாதய் பர்‌, உ.வே. 1978 
(பதிப்பாசிரியர்‌) 


19, சிவஞானம்‌ ம. பொ. 1980 


14. சுந்தரம்‌ வீ.ப,கா. 


1966 

டாக்டர்‌ 

14. சுந்தரேசனார்‌. ப, 19560 
குடந்தை 

16. செயராமன்‌ 1977 
ந, வீ. டாக்டர்‌ 

17. செயராமன்‌ 1977 
ந.வீ. டாக்டர்‌ 

18. சோமசுந்தரம்‌ 391706 


௧. (தொகுப்பாசிரியர்‌), 


1974 பண்‌ ஆராய்ச்சியும்‌ அதன்‌ 
முடிவுகளின்‌ தொகுப்பும்‌, தமிழ்‌ 


இசைச்‌ சங்கம்‌, சென்னை. 


1965 சங்கீத ராகதாள மாலை 
நூல்‌, கே. சுப்ரமணியம்‌, சென்னை, 


1987 பாரதி பாடல்கள்‌-ஆய்வுப்‌ 
பதிப்பு, தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 
தஞ்சாவூர்‌. 


சிலப்பதிகார மூலமும்‌ 
அரும்பதவுரையும்‌ அடியார்க்கு 
நல்லாருரையும்‌ உ.வே.சா. 
நூல்நிலையம்‌, சென்னை. 
சிலப்பதிகார உரையாசிரியர்கள்‌ 
சிறப்பு, பூங்கொடி பதிப்பகம்‌, 
சென்னை. 


பழந்தம்ழிலக்கியச்தில்‌ இசை 
யியல்‌, கழக வெளியீடு,சென்னை . 


முதல்‌ ஐந்திசைப்‌ பண்கள்‌, பா.ப., 
நிலையம்‌, சென்னை, 


சிலப்பதிகார யாப்பமைதி, 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌, சிதம்பரம்‌, 


, பாட்டியல்‌ திறனாய்வு, மணி 
வாசகர்‌ நூலகம்‌, சிதம்பரம்‌ 


செல்வச்சிலம்பு , தமிழ்‌ எழுத்‌ 
“தாளர்‌ கூட்டுறவு சங்கம்‌, 
சென்னை. 


19, 


20. 


21. 


22. 


24. 


24. 


22. 


"சோமசுந்தரனார்‌ 


197 


சோமசுந்தரனார்‌ ட 1975 
பொ.,வே. 


(பதிப்பாசிரியர்‌) 


19176 
பொவே.' 
(பதிப்பாசிரியர்‌) 
நாராயணசாமி ஐயர்‌ 1976 
பின்னத்தூர்‌ 

(உரையும்‌ விளக்கமும்‌) 
சோமகந்தரனார்‌ 

பொ.வே. (பதிப்பாசிரியர்‌) 


துரைசாமிப்பிள்ளை, 1977 
ஒளவை, (பதிப்பாசிரியர்‌) 


துரைசாமிப்பிள்ளை, ஒளவை, 


தெய்வ சிகாமணிக்கவுண்டர்‌, 
பே. ரா, (பதிப்பாசிரியர்‌) 


பெருமாள்‌, ஏ. என்‌. டாக்டர்‌ 


பரிபாடல்‌-மூலமும்‌, உரையும்‌ 


கழக வெளியீடு சென்னை. 


மலைபடுகடாம்‌, கழக வெளியீடு 


சென்னை, 


தற்றிணை நானூறு கழக 


வெளியீடு, 


சென்னை. 


புறநானூறு கழக வெளியீடு 
சென்னை. 


1972 


சிலப்பதிகார ஆராய்ச்சி,கழக 
வெளியீடு, சென்னை. 


1975 அறிவனார்‌ இயற்றிய 


1965 


26. மீனாட்சிசுந்தரனார்‌, தெ.பொ. 1965 


27. 


28. 


விபுலானந்த சுவாமிகள்‌, 


வெள்ளை வாரணனார்‌. ௧, 
பேராசிரியர்‌ 


1974 


பஞ்சமரபு, சக்தி 
அறநிலையம்‌, 
கோவை . 


தமிழர்‌ இசை, உலகத்‌ 
தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, 
சென்னை. 

கானல்வரி, கலைக்கதிர்‌ 
வெளியீடு, கோயம்புத்தூர்‌. 
யாழ்‌ நூல்‌, கரந்தைத்‌ தமிழ்ச்‌ 
சங்கம்‌, தஞ்சாவூர்‌. 


1979 இசைத்தமிழ்‌ ஸ்ரீ இராம 


கிருட்டிண வித்தியாசாலை, 
சிதம்பரம்‌, 


௨9. வெள்ளை வாரணனார்‌ ௧, 


பேராசிரியர்‌ 


198 


1962 பன்னிருதிருமுறைவரலாறு, 


90. 8௨௦௧௦1 வட 0௨ 0115114௧78 1978 


நிர. 
91. கரந்து, 5, 0, 


92 5உந்கறமாம!, 1, 2௦% 


99. மிகாறகறுபர(1, 0 நா௦. 


84. 526(1௨, 8. மட 


95, '/24/14110ரவாட, 5. 
போன்ல 1 ட்டு 


1919, 


1969 


1981 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌, சிதம்பரம்‌, 


பகநக] தகக 

11௨ 50071 1ரரீர்௨ 5௧1௭௧ 
ரம கர$க ௭௦15 ஸஸ்ரிந்‌- 
ஏ]ம்த 500160, 14௨07௨8. 


ரழம்0 நகு 0111] 01, 
51 பாம ஒக த௦0111௨ 
நிம்நோ ககக, 1)[வம்ர௨௦.ஃ 


3001 100187 நபம்‌ 
௦20%-7/7, [ற ப்1௨ற நிமாசம்‌௦ 
நிலம்‌ 11210 ஐ 370096, 

நிர க01:88 


12110௧ ௦8 $ரம௩ட 
130142. 14021௦ 

8300 [05101 ௨0௧ 

௦1.1 ம நாா.றங்்க ஆம்‌ 
சய011அ01ந௪ 7101௨௦... 
நிக்கும்‌, 


20026 ௨4 ௨588ம்‌ ௦8 . 


“நிக்மாம்‌2, 0நுடசாவ்டு 08 


ரர 


௨௧௦, 


1306 கர$8 ௨௭0 078715 1௩ 
கநமறறகர$ம ஊர 
8லபம்‌-502வ்‌, 
க்வி விஹ்‌ மநம்ரனல்டி, 
கறு வ1௧1 க 2கா 


199 


்‌ 3 * ட ர ஆ ட ல 
ஆய்வில்‌ பயன்படுத்தியுள்ள கட்டுரைகள்‌ 


1977 :**சிலப்பதிகாரத்தில்‌ 
இசைப்பாடல்கள்‌? ” 
செந்தமிழ்ச்‌ செல்வி பொன்‌ 
விழா மலர்‌, 'கழக்‌ வெளியீடு 
சென்னை. 1977 பக்‌ 
155-162 


3. அரவிந்தன்‌, மு,வை. 


2. இராமனாதன்‌ எஸ்‌. டாக்டர்‌ 1976 **வரிப்பாடல்கள்‌” * 
செல்வச்சிலம்பு” * தமிழ்‌ 
எழுத்தாளர்‌ கூட்டுறவு 
சங்கம்‌, சென்னை 
பக்‌. 209-210 


**இசைப்‌ பாடலின்‌ 
இயல்பு”” தமிழ்நாடு 
இயலிசை நாடக மன்ற 
வெள்ளிவிழாமலர்‌ சென்னை 


8. சரவணபவானந்தர்‌ 


4. சீதா.எஸ்‌.டாக்டர்‌ 1976 ₹*இசை நுணுக்கம்‌” £, 
செல்வச்சிலம்பு, தமிழ்‌ 
எழுத்தாளர்‌ கூட்டுறவு 
சங்கம்‌, சென்னை பக்‌ 
81.20, 


5. செயராமன்‌, இரா. **சிந்து இலக்கியம்‌, ஓர்‌ 
ஆய்வு”£ தமிழ்க்கலை, 
டிசம்பர்‌: 1985, தமிழ்ப்‌ 
பல்கலைக்‌ கழகம்‌ 
தஞ்சாவூர்‌ 


2 6, தியாகராஜன்‌, மே, சி 
90 

7... பூபதி, மா. ரா 
ர 
99 

8. வைஜயந்தி மாலா பாலி, 
99. 
44, 


85. 


200 


1971 **தேவாரம்‌ தந்த இசை 


வடிவங்கள்‌?” தேவாரப்‌ 
பண்ணாராய்ச்சிக்‌ கூட்ட 
அறிக்கை, தமிழிசைச்சங்க ம்‌, 
சென்னை 


*“இளங்கோ கண்ட எழுசீர்‌ 
விருத்தம்‌*” ஆய்வுக்கோவை 
ஆறாவது கருத்தரங்கு 
இந்தியப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ 
தமிழாசிரியர்‌ மன்றம்‌, 


அண்ணாமலை நகர்‌, 


1979 5 * சிலப்பதிகாரத்தில்‌ கூறப்‌ 


பெற்ற குரவைக்‌ கூத்து- 
நாட்டியம்‌ தேவாரப்‌ பண்‌- 
ணாரய்ச்சிக்கூட்ட அறிக்கை 
தமிழிசைச்‌ சங்கம்‌ சென்னை 








